T03005 


R001G06 


காதற்கனி 


3005 


31115 


ன் மன்றம் . 


தீ.சீ. 


காதற்கனி 


( இலக்கியச் சிறுகதைகள் ) 


ஆசிரியர் : 
தி . சி . குழந்தைவேலன் 


முன்னுரை : 
சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழ் ஆராய்ச்சித்துறைத் தலைவர் 

இராவ்சாகிப் 
எஸ் . வையாபுரிப் பிள்ளை அவர்கள் B. A. , B , L. 


மணி மன்றம் 
தமிழ் நூல் வெளியீட்டகம் 
மதுரை ரோடு :: திருச்சிராப்பள்ளி 


First Edition , November , 1945 . 


All Rights Reserved 


Price Rs . 1-1-0 


சென்னைப் பல்கலைக் கழகத் 
தமிழ் ஆராய்ச்சித்துறைத் தலைவர் 

இராவ் சாகிப் 


எஸ் . வையாபுரிப் பிள்ளை அவர்கள் B. A. , B. L. 


முன்னுரை 


ஒவ்வொரு நாட்டிலும் காதற் செய்யுட்கள் மிகப் 
பூர்வீக காலந்தொட்டே காணப்படுகின்றன . ஆனால் , அவை 
இலக்கண நெறிக்கு உட்பட்டனவாகத் தோன்றவில்லை. 
பண்டைத் தமிழிலக்கியங்களிலும் ஆரம்ப காலத்தில் 
இவ்வாறு தான் அமைந்திருத்தல் வேண்டுமென நாம் 
கருதலாம் . 

இலக்கண நெறிகளும் மரபுகளும் பிற்பட்டுத் 
தோன்றியனவாகத்தான் இருத்தல் கூடும் . கவிஞர்களின் 
இதயத்தினின்றும் தோன்றி நியமங்களுக்கு அடிமையாகாத 
தந்திரத்தோடு வெளிப்பட்டு நெடுங்காலம் அறிஞர்களால் 
போற்றப்பட்டு , பின்னர் , சிற்சில மரபுகளுக்கு உட்பட்டன 
வாகி அமைதியுடன் பண்பட்டொழுகிய செய்யுட்களின் 
தொகுதியென்றே சங்க இலக்கியங்களை நாம் கொள்ளுதல் 
வேண்டும் . 

அவற்றை அகம் , புறம் இருபாற்படுத்து 
வைத்தனர் . அகத்தைச்சார்ந்த நூல்களில் ஒன்று ஐங்குறு நூறு . 
இச்சிறு நூலிலிருந்து தான் காதற்கனிகளைப் பொறுக்கி 
ஆசிரியர் நமக்குத் தந்திருக்கின்றார் . 


Tr 


என 


சங்க இலக்கியங்களை இனிய பூஞ்சோலை 

என்று 
சொல்லலாம் . அதனுள்ளே புகுந்து செல்பவர்களுக்கு 
ஐம்பொறிகளும் நுகர்ந்து இன்புறத் தரும் பொருள்கள் 
பல உள்ளன . கண்ணுக்கினிய பன்னிறக் காட்சிகளும் 
செவிக்கினிய இன்னிசை வளங்களும் உண்ணுதற்கினிய 
நறுஞ்சுவைக் கனிகளும் உயிர்ப்புக்கினிய நன்மணங்களும் 
மெய்யுறுதற்கினிய குளிர்மையும் மெல்லிளங் காற்றும் 
உள்ளன . இந்நுகர்ச்சிகளில் மயங்கிய மனமானது புதிய 
தோர் இன்ப உலகிற்குச் சென்றுவிடுகிறது . 

ஆனால் , இப்பூஞ்சோலைக்குச் செல்லும் வழி எளிய 
தன்று . தற்காலத் தமிழுக்கும் சங்க காலத்துத் தமிழுக்கும் 
உள்ள வேறுபாடு தான் இவ்வழியென்பது . முதலாவது , 
இவ்வழி மிக நெடிதாயுள்ளது . காலத்தால் அளவிட்டு 
நோக்கின் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் இடைப்பட்டன 
வாகும் . அருஞ்சொற்கள் , அருகிய வழக்கு , தொடர் அமைதி 
முதலியன இந்நெடிய வழியில் பெரிதும் நிரம்பியிருக் 

இரண்டாவது , இவ்வழி தூர்ந்துவிட்டது .. 
தற்காலத்து அறிஞரது பெருமுயற்சியாலன்றிப் பிறவாறு 
அறிந்தின்புற முடியாத பண்டை மரபுகள் சில ( Convention ) 
இப்பூஞ்சோலைக்குரிய வழியில் நின்று எளிதில் செல்ல 
வொட்டாது தடைசெய்து விடுகின்றன . மூன்றாவது , 
இவ்வழி சிற்சில இடங்களில் இருள் நிரம்பியும் இருக்கிறது .. 
சரித்திரங்கள் சில அறிவுக்கு எட்டாதனவாயுள்ளன ; 
கதைகள் சில அறிதற்கு அரியவாய் உள்ளன . இச்சரித்திரங் 
களும் கதைகளும் வழியை இருளில் அகப்படுத்தி , செல்லு 
வோர்க்கு இடர் விளைக்கின்றன . ஆகவே , இந்நெடிய 
அருவழியில் தக்க துணையோடு சென்றாலன்றி , பூஞ்சோலையிற் 
சென்று பயனெய்த முடியாது . பயனெய்த உதவும் வழித் 
துணையாக இந்நூல் அமைந்துள்ளது என நம்புகின்றேன் . 


கின்றன . 


வழித்துணை 

யென்பது நெறியில் உண்டாகும் 
என்பங்கள் தோன்றாவண்ணம் தளர்வின்றி மனவெழுச்சி 
யோடு செல்லுமாறு கதை முதலியன கூறி இன்புறுத்தி 
உடன் வருவதாகும் . தலைமகளை உடனிட்டுச் செல்லுகின்ற 
ஒரு தலைமகன் அவளுக்கு வருத்தம் தோன்றாவண்ணம் , 

நிழல்காண் தோறும் நெடிய வைகி 
மணல்காண் தோறும் வண்டல் தைஇ 
வருந்தாது ஏகுமதி வாலெயிற் றோயே 


நறுந்தண் பொழில் கானம் 

குறும்பல் லூர யாம் செல்லு மாறே . 
என , வழிச் செல்லுதலின் இனிமையை எடுத்துக் கூறுவதாக 
ஒரு நற்றிணைச் செய்யுள் உள்ளது . இத்தலைமகனைப் 
போலவே , இவ்வாசிரியரும் தாம் உடனிட்டுச் செல்லுகின்ற 
வாசகர்களுக்கு " ஐங்குறுநூறு ” என்னும் பழைய நூலி 
லுள்ள சில அழகிய பாடல்களின் கருத்தை எடுத்துக்கூறி 
இன்புறுத்தித் துணைபுரிகின்றனர் . 

இப்பாடல் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு செய்யுளிலும் 
ஒவ்வொரு வகைக் காதற் காட்சி தோன்றுகிறது . 
காட்சிகளில் அழகும் அன்பும் ததும்புகின்றன . கற்போருக்கு 
இனிமையை வடித்துத் தந்து கொண்டே இருக்கின்றன . 
காதல் என்னும் தீஞ்சேறு நிரம்பிய இச்செய்யுட்களைக் 
காதற்கனி ” என ஆசிரியர் பெயரிட்டது மிகவும் பொருத்த 
மாம் . 

இந்நூலால் தமிழ் மாணவர்கள் பெரிதும் பயனடை 
வார்கள் என்பது திண்ணம் . 


சென்னைப் 

பல்கலைக்கழகம் } 


சென்னைப் பல்கலைக்கழகம் 

25-10-45 


எஸ் . வையாபுரிப் பிள்ளை 


மன்றத்தின் நோக்கம் 


தமிழ் மொழி தழைத்து வளர்கிறது ; இன்னும் 
வளரும் ; வளர்வதற்கு நிறைய இடமிருக்கிறது . 

தமிழ் மக்கள் ஆங்கில மொழி மயக்கிலிருந்து சிறிது 
விழித்திருக்கிறார்கள் ; தமிழ் மொழியினிடத்து ஆர்வங் 
காட்டுகிறார்கள் . தமிழ் வளரத் தொடங்கியிருப்பதற்குக் 
காரணம் இதுவே . 

இதன் பயன் என்ன ? தமிழில் புதுப்புது நூல்கள் 
பலப்பல அழகிய வடிவில் வெளிவந்து உலவுகின்றன ! 
இன்னும் பல நூல்கள் வெளிவரும் ; வரத்தான் வேண்டும் . 


தமிழ் மறுமலர்ச்சி பெற்றுள்ள தற்காலத்திற்கு ஏற்ற 
முறையில் இலக்கியத் தொண்டு செய்வதே மன்றத்தின் 
நோக்கம் . தமிழ் மக்களின் சொத்தாகிய பழந்தமிழ் நூற் 
கருத்துக்களையும் , இக்காலத்திற்கு வேண்டும் 

புதிய 
கருத்துக்களையும் இனிய தமிழில் சிறு சிறு நூல்களாக 
வெளியிட வேண்டும் ; தமிழ் மக்கள் தமிழில் ஆர்வம் 
மிகுந்து நாகரிக வாழ்வில் உயரவேண்டும் . இந்த அடிப் 
படையிலேயே மன்றம் தொண்டு செய்ய உறுதி 
கொண்டுள்ளது . தமிழ்த் தெய்வம் துணை புரிவ தாக. 
மன்றத்தின் நோக்கத்திற்கு இசைந்து 

இந்நூலை 
உதவிய ஆசிரியர்க்கும் , முன்னுரை தந்தருளிய பெரியார்க் 
கும் , ஊக்கத்துடன் உதவிகள் புரிந்த அன்பர்களுக்கும் 
எனது நன்றியைச் செலுத்துகிறேன் . 


ந . மா . மணி 


பொறுப்பாளர் : மணிமன்றம் 


ஆக்கியோன் அறிவிப்பு 


காதல் , உணர்ச்சிகளைக் கண்ணியமாய் வெளியிடும் 
பாடல்கள் தமிழில் மிகுதி . அவை , 

மிக 

நுட்பமான 
எண்ணங்களையும் தெளிவாய்த் தெரிவிக்கின்றன . காதலர் 
களின் உள்ள நிகழ்ச்சிகளை எவ்வளவு அருமையாய் வெளி 
யிடுகின்றன அப்பாடல்கள் ! 

ஆனால் எல்லாப் பாடல்களையும் , எல்லோரும் படித்துச் 
சுவைக்க முடிகிறதில்லை. இதற்குரிய காரணங்களை 
முன்னுரையால் நன்குணரலாம் . 

சிறுகதை வழியிலேயே சென்றால் செய்யுள் எளிதில் 
புரிந்துவிடும் ; பாட்டைச் சுவைத்துப் 

சுவைத்துப் பயனடையலாம் . 
க்கருத்துக்கொண்டே இந்நூல் எழுந்தது . 

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் 16-4-43s 
மாலை ஐங்குறுநூறு என்னும் சங்க நூலைப்பற்றிப் பேச 
நேர்ந்தது . அன்று அந்நூலிலுள்ள பாக்களில் சிலவற்றைப் 
பொறுக்கிக் கதைப்போக்கில் அமைத்துச் சிறுசிறு குறிப்புக் 
களுடன் பேசினேன் . 

அப்பாக்களுடன் வேறு சில 
பாக்களும் சேர்ந்து இப்பொழுது சிறுகதைகளாக மலர்ந்து 
நூல் வடிவம் பெற்றுள்ளன . ஐங்குறு நூற்றுச் செய்யுட் 
களை நான் கையாண்டதற்குக் காரணம் இதுவே . 

ஒரு செய்யுளும் மற்றொரு செய்யுளும் தொடர்புடை 
யனபோல் 

வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றனவேயன்றி , 
உண்மையில் 

அவை தொடர்புடையனவல்ல ; வேறு 
வேறானவை . 

செந்தமிழ்ப் பேரறிஞரும் , சிறந்த ஆராய்ச்சியாளரு 
மாகிய இராவ்சாகிப் எஸ் . வையாபுரிப் பிள்ளையவர்கள் பல 
நாள் ஆராய்ச்சியிற் கண்டறிந்த தமது அரிய கருத்துக்கள் 
சிலவற்றுடன் முன்னுரையளித்துள்ள பேரன்புடைமையை 
யும் பெருந்தகைமையையும் நன்றியுணர்வுடன் எண்ணி 
மகிழ்கிறேன் . 

தி . சி . கு . 


பொருள் அடக்கம் 


* 


காதற்கனி 
1. நெஞ்சில் அமர்ந்தவள் நீயே ! 
2. சங்கு வளையல் 
3. வதுவை வாழ்த்து 
4. சுரமும் குளிர்ந்தது ! 
5. * மாலைப் பொழுதே- ! 
6. காதலும் கடமையும் 
7. பாணன் வந்தான் ! 
8. தேர்வேகமும் மனவேகமும் 
9. சிறைத் தண்டனை ! 
10. தேன் கலந்த பாலினும் ... ? 
11. தாயினும் உரியவள் தலைவி ! 
12. நெல் பொலிக ! பொன் சிறக்க ! 
சேர்க்கை - ஐங்குறு நூறு 


விரைவில் 
வெளிவரும் நூல்கள் 


முள்ளும் மலரும் -சிறுகதைகள் 
மாதவி காதல் - நாடகம் 
கலித்தொகைக் கதைகள் 


காதற் கனி 


* 


லக்கியச் சோலையில் எண்ணிறந்த கனிகள் ! எல்லாம் 
தீங்கனிகள் ! தெவிட்டாக் கனிகள் ! 

சில கனிகள் கிட்ட இருக்கின்றன ; எளிதில் பறித்து 
விடலாம் . சில , எட்ட இருக்கின்றன ; எளிதில் பறிக்க 
முடியாது . 

சரி ; கனி கையில் கிடைத்தாலும் உடனே கவைத்து 
விட முடிகிறதா ? எல்லாக் .கனிகளும் எளிதில் சுவைக்கக் 
கூடியனவாய் இருக்கின்றனவா ? 

திராட்சைப்பழம் தித்திப்பானது ; கையில் எடுத்ததும் 
வாயில் போட்டு மெல்லாமலே அதக்கிச் சுவைத்து 

விடலாம் . 
வாழைப்பழம் அவ்வாறன்று ; தோலை உரிக்கவேண்டும் . 
அதன் பிறகுதான் அப்பழத்தின் 

அறிய 
முடிகிறது . 

இது கூட எளிதில் சுவைக்கக்கூடியது தான் . 
ஆனால் , பலாப்பழமோ ? -- திராட்சை , வாழைகளின் 
பழங்களைப்போல் எளிதில் சுவைபார்த்துவிட முடியுமா ? 
மேலேயுள்ள முள்ளைக்கண்டு அஞ்சாமல் பிளக்கவேண்டும் ; 
சக்கையை அகற்றவேண்டும் . அதன் பிறகு தான் சக்கையின் 
இடையில் ஒளிந்து கொண்டிருக்கும் பலாச்சுளையின் 
இனிப்பை அறிய முடிகிறது ! முயற்சிக்குத் தகுந்த பயன் ! 
பலாப்பழம் மிக்க சுவையுடைய தல்லவா ? 

செந்தமிழ் இலக்கியச் சோலையில் இந்த வகையில்தான் 
பல்வகைக் கனிகள் பழுத்துத் தொங்குகின்றன ! அவற்றில் 
பல , காதலில் கனிந்த கனிகள் ! 


சுவையை 


காதற் கனி 


8 


திராட்சைக்கனி போன்றவைகளையும் , கதலிக்கனி 
போன்றவைகளையும் எளிதில் சுவைத்துக் களிப்படைவோர் ,, 
பலாவின் கனி போன்றவைகளைக் கண்டு பயந்து சுவைக் 
காது விடுகின்றனர் ! முள்ளுக்கு அஞ்சினால் சுளையைச் 
சுவைப்பது எப்படி ? 

பழந்தமிழ் இலக்கியங்களில் மிளிரும் பல பாடல்கள் 
பலாப்பழம் போல் முதிர்ந்த சுவையுடையவை . ஆனால் , 
வெளித் தோற்றத்தைக்கண்டு அஞ்சிவிட்டால் உள்ளிருக்கும் 
தெவிட்டாத 

தீங்கனியின் இனிமையைச் சுவைக்க 
முடியாது என்பதைச் சொல்ல வேண்டியதில்லை . 

பலாப்பழக் கடைக்காரன் என்ன செய்கிறான் ? 
பழத்தை அறுத்துச் சக்கைகளை அகற்றிச் சுளைகளைத் 
தனியே எடுத்து நம்மிடம் கொடுக்கிறான் . நாம் தேன் 
போன்ற சுளையின் தித்திப்பில் ஈடுபட்டு முழுப் பலாப் 
பழத்தையே வாங்கிவிடுகிறோம் ! முள்ளுக்கு அஞ்சுவ 
தில்லை ! சக்கையை அகற்றும் முயற்சிக்குப் பின்வாங்குவ 
தில்லை ! 

ஒரு சுளை செய்கிற வேலை இது ! 
மாம்பழம் விற்பவனும் இப்படித்தானே செய்கிறான் ! 
ஒரு மாம்பழத்தைத் தோலைச் சீவுகிறான் ; துண்டு துண்டாக 
நறுக்குகிறான் ; நம்மிடம் கொடுக்கிறான் ; சுவைத்துப் 
பார்க்கும்படி சொல்கிறான் ! இவ்வளவும் எதற்கு ? மாதிரி 
மாப்பழச் சுவையில் ஈடுபட்டுத் தன் கூடையிலுள்ள 
மாம்பழங்களை விருப்பி வாங்கவேண்டும் என்பதற்குத்தான் ! 

இந்த முறையில்தான் பழந்தமிழ் இலக்கியக் கனிகள் 
காதற் கனிகள் - சில , எளிதில் சுவைக்கும்படி இதோ 
இருக்கின்றன ! சுவைத்த பிறகு இலக்கியச் சோலைக்குள் 
சென்று விரும்பிய கனிகளை வேண்டியவாறு சுவைக்கலாம் ; 
இன்பமடையலாம் . 


“ நெஞ்சில் அமர்ந்தவள் நீயே ! ” 


* 


பாறையின் மேல் உட்கார்ந்திருக்கும் அவ்விளைஞன் 
யார் ? முருகனையொத்த உருவுடன் திகழும் அவன் இங்கு 
உட்கார்ந்திருப்பது ஏன் ? எவர் வருகையையோ எதிர் 
பார்ப்பவன் போலல்லவா காணப்படுகிறான் ! ஆம் : தடை 
யில்லை . இல்லாவிடில் ஏன் திரும்பித் திரும்பிப் பார்க்க 
வேண்டும் ? சரி , யாரை எதிர்பார்க்கிறான் ? சொல்லவேண் 
டுமா ? கண்ணையும் மனத்தையும் கவரும் இந்த இடத்தில் , 
இம் மாலை வேளையில் தன் காதலியையன்றி வேறு யாரை 
எதிர்பார்க்கக்கூடும் ? ஆ ! என்ன இன்பமயமான இடம் ! 

அழகிய மலைச்சாரல் . அருகில் நீரோடை . கரையில் 
மாணிக்கப் பாறை . அடுத்து மலர்ச்சோலை . சோலையெங்கும் 
மரகதப் பசும்புல் தரை . விண்ணைத்தழுவி முத்தமிடும் 
வேங்கை , கோங்கு , தேமா , தீம்பலா, சந்தனம் , சண்பகம் 
முதலிய மரங்கள் . மகிழ்வுடன் நோக்கும் குழந்தைகள் 
முகம் போன்ற குறிஞ்சி , மாதவி , காந்தள் முதலிய மலர்கள் . 
இயற்கையளிக்கும் இன்ப விருந்தல்லவா இவை ! 

கதிரவன் தனது செந்நிறக் கதிர்களை வாரியிறைத்துக் 
கொண்டு மேற்கு நோக்கி விரைகிறான் . 

சேயிழையார் 
நடைபோல் மெல்லென வீசுகிறது , தென்றல் , மழலை 
மொழி பேசும் குழவிகள் போலக் கொஞ்சிக் கூவு 

வுகின்றன , 
குயில்கள் . மடமங்கையரென நடமிடுகின்றன , மயில்கள் . 
ஞொய் என்ற சுருதியுடன் மலர்கள் தோறும் சென்று 
மதுவைத் தேடும் தொழிலை இடையறாது புரிகின்றன ,, 
வண்டுகள் . மலையிலிருந்து இழிதரும் அருவி நீர் , சலசல் 


காதற் கனி 


10 


தன் 


வென்று ஓயாது ஒலிக்கின்றது . தத்தம் கூடுகளுக்குப் 
பறந்து விரையும் பறவைகள் கீச்சிடுகின்றன . காதலர் 
களின் உள்ளத்தைக் களிமயக்கில் முழுக்குவதற்கு எவ்வளவு 
சிறந்த இடம் ! 

காதலியைக் கண்டு மகிழ்வதற்கு இந்த 
இடத்தைக் குறிப்பிட்டு வந்து உட்கார்ந்திருக்கும் அவ் 
அழகன் வெறும் அழகன் அல்லன் - ஆம் , புறத்தில் பொலி 
யும் அழகு மட்டும் பொருந்தியவன் அல்லன் . அகத்தின் 
அழகிலும் - இயற்கையின் எழிலைப் பருகும் அறிவின் 
அழகிலும் - சிறந்தவனே என்று சொல்லலாமல்லவா ? 

ஒளி வீசும் அவன் முகத்தில் ஏமாற்றத்தின் அறிகுறி 
நிழல்போற் படர்ந்தது . ஆமாம் : குறித்த வேளையில் சிரித்த 
முகத்துடன் தோன்றும் அவன் காதலி வராததால் ஏற்பட்ட 
ஏமாற்றந்தான் அது . " ஒருகால் இன்று அவள் வரமாட் 
டாளோ ... ! ” 

இங்கு வராதபடி அவளைத் 
தடுத்திருந்தால் .... ” " அவள் தா ழியை 

யைக் கூ டக் 
காணோமே ...! --இவ்வாறு பல எண்ண அலைகள் அவன் 
உள்ளக்கரையை மோதியலைத்தன . காற்றினால் இலைச்சருகு 
அசைந்து சிறிய ஒலியை உண்டாக்கினாலும் போதும் ; 
காதலி தான் வந்துவிட்டாளோவென்று பரபரப்புடன் அவ் 
விடத்தைப் பார்க்கும் , அவன் கண்கள் ! குரங்குகள் மரங் 
களில் தாவிச்செல்லும் ஓசையைக் கேட்டதும் , அவன் மன 
மும் அங்குத் தாவிச் செல்லும் ! ஏமாற்றம் ! ஏமாற்றம் !! 
என்ன பரிதாபம் ! 


யாராவது 


<< இனி வரமாட்டாள் ” என்று எண்ணியதும் அவன் 
மனம் விழுந்துவிட்டது . விழித்திமையா நிலையில் வெறும் 
வெளியை நோக்கின , கண்கள் . அசைவற்றுப் பதுமை 
போலிருந்தது , உடல் . அவன் உள்ளத்திரையில் , காதலியை 


“ நெஞ்சில் அமர்ந்தவள் நீயே ! , 


முதன் முறை சந்தித்த பழைய நிகழ்ச்சிகள் படக்காட்சி 
போல் எழுந்து தோன்றின . 


ஒரு நாள் பிற்பகல் . வேட்டையாடப் புறப்பட்டான் 
வீரன் . தோழர்களும் சூழ வந்தார்கள் . காட்டில் தான் 
வேட்டை . பல விலங்குகள் வேட்டையில் மாண்டன . 
ஒரு முள்ளம்பன்றி வீரர்களின் 

ஆற்றலை மதித்தறியும் 
உரைகல் போல் தோன்றியது , அவர்களின் முன் . அவ் 
வளவு தான் ; தொடங்கிவிட்டார்கள் வேட்டையை . வில்லி 
னின்றும் விரைந்த அம்புகளிற் பல , பன்றியைத் தீண்ட 
வில்லை . தீண்டிய சிலவும் அதனுடம்பில் தைத்து நின்று , 
வேறு முட்கள் போல் காட்சியளித்கன ! எல்லோரையும் 
ஏமாற்றிக் கண்களில் மாயப்பொடியைத் 

தூவிவிட்டு 
மறைந்து 

விடுவதில் இந்திரசித்தனும் அப்பன்றிக்கு 
எதிரில்லை போலும் ! 

தம் வல்லமைக்குச் சான்று காட்டும் நல்ல தருணத்தைக் 
கைவிடுவார்களா வீரர்கள் ? வீரன் எழுச்சியுடன் முனைந்து 
விட்டான் வேட்டையில் . வில்லினின்றும் அம்புகளை மழை 
யெனப் பொழிகிறான் . விடாது பின்தொடர்ந்து ஓடுகிறான் . 
தோழர்கள் சோர்ந்து பின் தங்கிவிட்டதையும் அவன் உணர 
வில்லை . ஓடுகிறான் , ஓடுகிறான் ; பன்றியும் ஓடுகிறது . 
இராமனை ஏமாற்றி இழுத்துச் சென்ற மாயமான் தான் பன்றி 
உருக்கொண்டு வந்துள்ளதோ ! என்ன சாகசத்துடன் 
மறைந்து மறைந்து ஓடுகிறது ! வேட்டை வெறி மூண்டு 
நின்ற வீரனின் நாட்டத்தில் பன்றியொன்று தான் படுகிறது . 
நீண்ட நேரமாக விடாது தொடர்கிறான் . நெடுந்தொலை வந்து 
விட்டதை நினைத்துப் பார்க்க அவனுக்கு நேரமேது ? 

மலைச்சாரலை நெருங்கியது பன்றி . இனி நேரே ஓட 
வழியில்லை . இடதுபுறமோ, வலது புறமோ திரும்பித்தான் 


காதற் கனி 


12 


செல்லவேண்டும் . சற்றுத் திகைத்து நின்றது . அவ்வளவு 
தான் . அதனுடம்பில் ஊடுருவிப் பாய்ந்தது , பறந்து வந்த 
ஓரம்பு . பன்றி நிலத்தில் உருண்டது . வெற்றியின் குறி 
வீரன் முகத்தில் விளங்கியது . 


வீரன் அடைந்தது வெற்றிதான் . ஆனால் அவனுக்கு 
அது சுவைக்கவில்லை.. தனிமையிலல்லவா இருக்கிறான் ,, 
அவன் ! யாரும் அருகில் இல்லையே ! தோழர்கள் இருந்தா 
எல்லவா வெற்றி விருந்தைப்பகிர்ந்து களிக்கலாம் ! வேட்டை 
சவைக்காதது மட்டுமன்று ; மிகுந்த களைப்பையும் தந்து 
விட்டது ! களைப்பை மாற்றும் மருந்து களிப்பு . 

அது தான் 
இப்பொழுது இல்லையே ! உடற்களைப்பு மட்டுந்தானா ? உள்ளக் 
களைப்புமல்லவா சேர்ந்துவிட்டது ! வேறென்ன வேண்டும் ,, 
மனிதனைச் சோர்வில் வீழ்த்துவதற்கு ? ஓய்ந்து உட்கார்ந்து 
விட்டான் , ஒரு கல்லின்மேல் . அவன் நிலை கண்டு எள்ளி 
நகைப்பது போல் , வாயைப் பிளந்து கொண்டு எதிரில் 
கிடந்தது , பன்றியின் உடம்பு ! 


கதிரவன் மேல் வானத்தில் மறைவதற்குப் பரபரக் 
கிறான் . இனி என்ன செய்வது ? தோழர்களை விரைவில் 
காணமுடியாது . அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ ? 
வீரனை இன்னும் சோர்வில் வீழ்த்தியது இந்நிலை . நாவறட்சி 
வேறு அவனை வதைத்தது . சுற்றுமுற்றும் பார்த்தான் . 
மலையருவி தென்பட்டது . ஆவலுடன் எழுந்து நடந்தான் . 
ஓடை நீரைப் பருகி விடாய் நீங்கினான் . மெல்லிய பூங் 
காற்று அவன் மேனியைத் தடவியது . களைப்புப் பறந் 
தோடியது . முன் நிகழ்ச்சியெல்லாம் கனவென மறைந்தது . 
நீரைப் பருகிக் காற்றை நுகர்ந்த அவன் , சுற்றிலுமுள்ள 
இயற்கையின் எழிலைப் பருகி இன்பத்தை நுகர்கிறான் , 
இப்பொழுது ! 


13 


நெஞ்சில் அமர்ந்தவள் நீயே ” ! 


மலர் கொய்யும் பொருட்டுத் தன் தோழியரைப் 
பிரிந்து கொடியென நடந்து அங்கு வந்தாள் , ஒரு கட்டழகி . 
ஆணழகன் ஒருவன் அங்குள்ளான் என்பதை அறியாது தான் 
வந்தாள் . அண்ணலும் நோக்கினான் ; அவளும் நோக்கினாள் . 
கண்ணொடு கண்ணிணை கலந்தன . இருவரும் மாறிப்புகுந்து 
இதயமெய்தினர் . வேறென்ன விளம்ப வேண்டும் ? 
" வெள்ளத்தினோடொரு வெள்ளமுமாய் நல்ல வீணையும் 
நாதமும் ஆகிவிட்டார் . ” பின்னர் , காதலர் இருவரும் இச் 
சோலையில் அடிக்கடி கூடுவது வழக்கமாய் விட்டது . 


இப்பழைய காட்சியின் இன்பத்தில் 

ன்பத்தில் தோய்ந்து 
விட்டான் அக்காளை . கனவுலகத்தில் இருப்பதாகவே 
இருந்தது அவனுடைய நிலை . அந்நிலையிலிருந்து அவனைத் 
திடுக்கிட்டு விழிப்படையச் செய்துவிட்டது ஒரு குரங்கு ! 
வேறொன்றுமில்லை ; குரங்கு மாங்கனியொன்றைப் பறித்தது . 

தவறி அவனருகில் பொத் தென்று விழுந்தது . 
அவ்வளவு தான் . 

ஒரு பெருமூச்சுடன் நாற்புறமும் சுற்றிப் பார்த்துக் 
கொண்டே எழுந்து நிற்கிறான் இளைஞன் . * காதலி ஒருகால் 
வந்தாலும் வரலாம் என்னும் அவன் எண்ணத்தைப் 
பிரதிபலித்தது அவனுடைய பார்வை . மெல்ல நடக்கிறான் . 
மலைப்பக்கமெல்லாம் மணங்கமழும்படி கொத்துக் கொத்தாய் 
மலர்ந்துள்ள காந்தள் மலர்கள் அவன் பார்வையிற் 

தன் காதலியின் கைகளே அவை என்று 
எண்ணிவிடுகிறான் . தோகை விரித்தாடும் மயிலொன்றைப் 
பார்க்கிறான் . காதலி தான்வந்துவிட்டாள் என்று விரைந்து 
போய் ஏமாறுகிறான் . இப்படிக் காண்பதையெல்லாம் தன் 
காதலியாகவே எண்ணிப் பேதுறும் மனத்தனாய் மீண்டும் 
அப்பாறையிலேயே வந்து அமர்கிறான் . 


படுகின்றன . 


காதற் கனி 


14 


புதரை விட்டு 


காதலி பொல்லாத குறும்புக்காரி . 

முன்னமேயே 
வந்துவிட்டாள் , அவள் . ஆனால் உடனே காதலன் முன் 
லாராமல் ஒரு புதரில் ஒளிந்துகொண்டிருந்தாள் . 

விழித்த 
கண் இமைக்காமல் தன் காதலன் செயலை மிக்க அக்கறை 
யோடு பார்த்துக்கொண்டிருந்தாள் . தன்னைக் காணாமல் 
அவன் தவிப்பதைக் கண்டு , களிப்பதில் அவளுக்கு ஒரு 
ஆசை ; வேடிக்கையுங்கூட இன்னும் அவன் உள்ளத்தை- 
அவன் தன்னிடம் கொண்டுள்ள காதலின் ஆழத்தை 
ஆராய்ந்தறியவும் அவளுக்கு அவா இருந்தது . 
சரியோ தவறோ, அதைப்பற்றியெல்லாம் கவலையில்லை 
அவளுக்கு .. 
காதலன் 

பாறையில் அமர்ந்ததும் 
வெளியே வருகிறாள் பாவை . பூனை , போல் மெதுவாக 
நடக்கிறாள் ; பின்புறம் சென்று அவனது இருகண்களையும் 
தனது 

மெல்லிய கைகளால் பொத்துகிறாள் . காதலன் 
களிக்கிறான் . “ அன்பே , மலர்கள் போல் குளிர்ச்சியைத் 
தந்து என் கண்களுக்கு இன்பஞ்செய்கின்றன உன் கைகள் ! ” 
என்று 

காதலியைத் தான் அறிந்து கொண்டமையைப் 
புலப்படுத்தி , மகிழ்ச்சிப் பெருக்குடன் பேசுகிறான் . காதலி 
அகமகிழ்ந்து முகமலர்ந்து 

உடனே 

கைகளை எடுத்து 
விடுகிறாள் ; மகிழ்பூத்த முகத்துடன் அவனருகில் அமர் 
கிறாள் . காதலர் உள்ளத்தில் இன்ப ஊற்றுப் பெருகி அலை 

காதலன் காதலியின் இரண்டு கைகளையும் 
பற்றிக்கொண்டு , “ உள்ளங் கவர் கள்ளீ ! உன்னையன்றி வேறு 
நங்கைக்கு என் மனத்தில் இடமேது ? இருந்தாலல்லவா 
இந்தச் சோதனை வேண்டும் ! வேறு மங்கையை விளம்புவேன் 
என்று எண்ணினாய் ; ஏமாறினாய் ! இவ்வளவு நேரம் என்னை 
ஏமாற்றிய உனக்கு , வேண்டும் இந்த ஏமாற்றம் ! ” என்று 
காதற் கனிவோடு கழறுகிறான் . அவன் மொழிகளில் அன்பு 


பாய்கிறது . 


15 


" நெஞ்சில் அமர்ந்தவள் நீயே ! 


என்று 


- 


ததும்புகிறது . வினவுகிறானா, கொஞ்சுகிறானா 
ஐயப்படும்படி இருக்கிறது அவன் பேச்சு ! 

சிலம்புகமழ் காந்தள் நறுங்குலை யன்ன 
நலம்பெறு கையின் என் கண்புதைத் தோயே ! 
பாயல் இன்துணை யாகிய பணைத்தோள் 
தோகை மாட்சிய மடந்தை ! 
நீயல ( து ) உளரோ என் நெஞ்சமர்ந் தோரே ? * 

(சிலம்பு கமழ் காந்தள் - மலைப்பக்கமெல்லாம் மணங்கமழ்கின்ற 
காந்தள் மலர் ; காந்தள் பூத்துள்ள தால் மலைப்பக்கமெல்லாம் மணம் 
வீசுகிறது . நறுங்குலை - நல்ல கொத்து ; காந்தள், கொத்துக் 
காத்தாய்ப் பூக்கும் . அன்ன போன்ற . நலம்பெறு கையின் 
இன்பம் பொருந்திய கைகளால் ; காதலியின் கைகள் பூங்கொத்துப் 
போன்று மென்மையும் குளிர்ச்சியும் உடையனவாய்க் காதலனுக்கு 
இன்பஞ் செய்தன . பாயல் - படுக்கை . இன் துணையாகிய - இனிய 
துணையாய் இருந்த . பணைத்தோள் - பருத்த தோள்களையுடைய . 
தோகை மாட்சிய - மயில் போலும் மாட்சிவையுள்ள ; மயில் போலும் 
சாயல் , சிறந்த நங்கையரின் இயல்பு . மடந்தை - பெண்ணே ! ) 

காதலன் கேள்வியா கேட்கிறான் ? தன் உள்ளத்தை 
யல்லவா திறந்து காட்டுகிறான் ! “ நீயல்லது உளரோ என் 
நெஞ்சடமர்ந்தோரே ” என்பது வினாதான் . ஆனால் , “ எனது 
நெஞ்சில் குடிகொண்டிருப்பவள் நீதான் ; பிறரில்லை 
உறுதியையல்லவா ஆணித்தரமாய் அறைகிறான் ! களங்க 
மற்ற அவன் காதல் நிலை , பளிங்கு போல் எவ்வளவு தெளி 
வாய்த் தெரிகிறது ! 


என் 


ற 


* “ நீயல்லது உளரோவென் னெஞ்சமர்ந்தோரே " என்றது , 
நீயல்லது பிறருளராயினன்றே நான் கூறுவது அறிதல் வேண்டிக் 
கண்புதைக்கற்பாலது ; அஃதில்லாதவழிப் புதைப்பது என் என்று 
அவள் பேதமை உணர்த்தியதாம் . - பழைய உரை . 


சங்கு வளையல் 


இளமையின் ஒளி வீச எழிலுடன் செழித்திருந்த 
நம் செல்வி , இப்படி நாளுக்கு நாள் இளைத்துப் போகிறாளே , 
காரணம் என்ன ? 

“ என்னவோ தெரியவில்லையே அம்மா ! ” 

நீ பெருங்கள்ளி ! உனக்கு ஒன்றுமே தெரியாது , 
பாவம் ! 


22 


" என் மீது கோபிக்கிறீர்களே , தாயே ! 

" பின் என்ன ? நொடிப்பொழுதும் விட்டுப் பிரியாத 
உனக்கு ஒன்றுமே தெரியாது என்கிறாயே ! 

“ தெரிந்திருந்தால் சொல்லியிருக்கமாட்டேனா? ஒருகால் 
தினைப்புனம் காவல் காரணமாயிருக்கலாம் . 

" நல்ல காரணம் ! காவலில் என்ன வேலையிருக்கிறது , 
உடம்பு இளைத்துப் போகும்படி ? 

பறவைகள் வந்து பயிரைத் தின்னாமல் பார்த்துக் 
கொண்டிருந்து விரட்டவேண்டாமா ? 

( நன்று ! நன்று !! உடம்பில் வெயில்படாமல் பரண்மீது 
அமர்ந்திருந்து , கிளி குருவிகளைக் கூவி விரட்டுவதிலா உன் 
தோழி இளைத்துவிட்டாள் ! நேர்த்தியாயிருக்கிறதே உன் 
பேச்சு ! வேறு ஏதாவது காரணம் இருக்கவேண்டும் . 

எனக்கு ஒன்றும் தோன்றவில்லையே ! ” 
" நான் ஒன்று நினைக்கிறேன் . அப்படியிருக்குமா 
என்பதை நீதான் தெரிவிக்க வேண்டும் ! " 

தெரிந்தால் சொல்லுகிறேன் 


காம் 


சங்கு வளையல் 


சரி . மலைத்தெய்வம் ஏதேனும் தீண்டியிருக்குமோ: 
இருக்கலாம் ! 

ஒட்டாமற் பேசுவதில் கெட்டிக்காரியாயிற்றே நீ ! ” 
“ இல்லையம்மா ; நான் உண்மையைத்தான் உரைத் 
தேன் . ஒரு நாள் நம் செல்வி பூப்பறித்து விளையாட 
விரும்பினாள் . அன்றுதான் ஊரிலிருந்து தோழியர் பலர் 
தினைப்புனம் காண வந்திருந்தார்கள் . எல்லோரும் மலைச் 
சாரலையடுத்த சோலைக்குள் போனோம் . ஒவ்வொருவரும் 
தனித்தனியே போய்ப் பூப்பறித்தோம் . இவள் எங்களை 
விட்டுப் பிரிந்து நெடுந்தொலை சென்று பூப்பறித்து வந்தாள் . 
வரும்பொழுது ஒரு மாதிரியாகக் காணப்பட்டாள் . 

பூப் 
பறித்த களைப்பாயிருக்கலாமென்று அப்பொழுது கருதி 
னேன் . இப்பொழுது நீங்கள் கேட்கவுந்தான் தோன்று 
கிறது , மலைத்தெய்வம் தீண்டியிருக்குமோ என்று . 

அப்படிச் சொல் ! நான் நினைத்தபடிதான் நடந்திருக் 
கிறது ! ஐயமே வேண்டாம் . மலைத்தெய்வந்தான் தீண்டி 
யிருக்கிறது . அவள் முகத்தைப் பார்க்கும்பொழுதே தெரி 
கிறதே ! * வெறியாட்டினால் தான் இது விலகும் . விரைவில் 
அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் . 

தாயின் முகத்தில் வெற்றிக்குறி நிலவியது . தோழி 
யின் மொழிகளில் மிகவும் திருப்தியடைந்தவளாகவே 
காணப்பட்டாள் . 

ஆடு , கோழிகளைப் பலியிட்டு வேலனைக் 
கொண்டு வெறியாட்டு நடத்த வேண்டும் . தெய்வக் குற்றம் 
நீங்கிவிடும் . மகள் உடம்பு தேறிவிடும் . " இவ்வாறு மனப் 
பால் குடித்துப் போயினாள் தாய் . 

* வெறியாட்டு: -முருகக்கடவுள் பொருட்டுப் பலியிட்டு , அக்கடவுள் 
ஆவேசிக்க ஆடுங்கூத்து . இது , வேலன் என்பவனால் நிகழ்த்தப்படும் . 
வேலன் வெறியாடிக் குறி கூறுவான் . அதுகொண்டு நேர்ந்த 
குற்றத்தை புணர்ந்து அதைப் போக்கும் வழியினைச் செய்வர் . 


காதற் கனி 


18 


57 


தாய்க்குத் தலைவியின் காதற் செய்தி தெரிந்துவிட்டதே 
என்று , முதலில் அச்சங்கொண்டாள் தோழி . ஆகையால் 
தயக்கத்துடன் எச்சரிக்கையாகவே பேசினாள் . பிறகு 
தாயின் கேள்வி அவள் அச்சத்தை அகற்றிவிட்டது . 
தாயின் மனப்போக்கைப் புரிந்து கொண்டதும் தாராளமாய்ப் 
பேசினாள் ; உண்மையையும் துணிந்து சொன்னாள் . ஆனால் 
மறைபொருளாக வைத்துத் தந்திரமாகப் பேசினாள் . அதை 
உணர்ந்து கொள்ளவில்லை, தாய் . எவ்வாறு உணர்வாள் ! 
தெய்வக் குற்றம் தான் தன் மகள் இளைத்துப் போவதற்குக் 
காரணம் என்ற உறுதியுடன் அல்லவா உரையாடினாள் 
அவள் ! - 


* 


தினைப்புனம் காவலில் உன் துணைவி 

துணைவி ஒழுங்காக 
உணவு உண்பதுண்டா . 


1 உம்ம் 


உம் என்று ஒருவாறு சொல்கிறாயே ! வேடிக்கை 
யிலும் விளையாட்டிலும் பசியை மறந்து இருந்துவிட்டு 
அப்புறம் வேளை தவறி உண்பது உண்டல்லவா ? மறைக் 
காமல் சொல் ! ” 


. 


ஏன் பேசாமலிருக்கிறாய் ? எனக்குத் தெரியும் ! உன் 
துணைவிக்கு விளையாட்டென்றால் போதும் ; சாப்பாடுகூடத் 
தேவையில்லை . 

போகட்டும் . 

தேன் , தினைமாவு 
முதலியவற்றைச் சாப்பிட்டது உண்டல்லவா ? இதையாவது 
ஒளிக்காமல் தெரிவி ! 

உண்டு ! 

" பார்த்தாயா ! நான் முன்னமேயே தெரிந்து சொன் 
னேன் ! உன் துணைவிக்குத் தேன் என்றால் உயிர் ! 

அளவுக்கு 
மிஞ்சிச் சாப்பிட்டிருப்பாள் . அப்படித்தானே ? 


19 


சங்கு வளையல் 


ஒரு 

நாள் மலைச்சாரல் பக்கம் விளையாடப் போயிருந் 
தோம் . அப்பொழுது அங்கு வந்த ஒருவர் எங்களைக் 
கண்டதும் , ஒரு குடுவை நிறையத் தேனைக் கொடுத்து 
அன்புடன் குடிக்கச்சொன்னார் . நாங்கள் அதை மகிழ்வுடன் 
பெற்று அதில் தினைமாவைக் கலந்து பிசைந்து உண்டோம் . 
நான் கொஞ்சமாய்ச் சாப்பிடு என்று சொல்லிப்பார்த்தேன் ; 
கேட்கவில்லை. 

சரி ! சரி !! இப்பொழுது புரிந்துவிட்டது ! செரியாமை 
தான் ஏற்பட்டிருக்கிறது அவளுக்கு . வயிற்றில் கோளாறு 
இருக்கும் பொழுது உடம்பு இளைக்காமல் என்ன செய்யும் ? 
இப்பொழுது சொல் , தெய்வக் குற்றம் தான் உடம்பு இளைப் 
பதற்குக் காரணமென்று நீ நினைக்கிறாயா ? 

தாய் அவ்வாறு சொல்கிறார்கள் ! 
“ அவள் பேதமையால் பிதற்றுகிறாள் . ஆயினும் 
அவள் விருப்பம்போல் செய்வதைச் செய்யட்டும் . 
தக்க மருந்து கொடுக்கச் செய்கிறேன் . 

தெய்வக் குற்றம் என்பதில் தந்தைக்கு நம்பிக்கை 
இல்லை; ஏதோ நோய் கண்டிருக்கிறது என்பது தான் 
அவருடைய உறுதியான 

எண்ணம் . தோழி 
அதை 
விரைவிலேயே உணர்ந்துகொண்டாள் ; அவர் போக்கிற் 
கிணங்க உரையாடினாள் . தலைவி காதலனைக் கண்டு 
மகிழ்ந்ததையே , தேன் பெற்று இன்புற்றதாகச் சாதுரிய 
மாய் மொழிந்தாள் ! 

தந்தை தேர்ந்த மருத்துவர்களை அழைத்து வருவார் ; 
மருந்துகளைக் கொடுக்கச் செய்வார் ; கண்ணுங் கருத்துமாய் 
மகளைக் கவனிப்பார் ; அதைத் தின்னாதே என்பார் ; 
‘ இதைச் செய்யாதே என்பார் . இப்படி ஓயாது தொல்லை 
கொடுத்து வந்தார் , அவர் . 


நான் 


. 


காதற் கனி 


20 


19 


“ 

மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் 
என்பார்களே , அந்தமாதிரியாயிற்று , தலைவியின் பாடு ! 
மனத்தையரிக்கும் புழு வேறாயிருக்க , அதையறியாத 
பெற்றோரின் அன்புத் தொல்லைகளுக்கு வேண்டா வெறுப் 
பாய் உட்பட்டு மனம் வாடினாள் ; உடல் நொந்தாள் . வேறு 
என்ன செய்வது ? 

தலைவியின் இந்த நிலைமையைக் கண்டு மிக்க வேதனை 
யடைந்தாள் தோழி . உண்மை தெரிந்தால் பெற்றோரின் 
சினத்தீ , தலைவியின் உள்ளத்தைச் சுட்டு வருத்தும் என்ப 
தற்கு அஞ்சியே அவர்கள் போக்கில் பேசினாள் . அதன் 
விளைவு , அவர்கள் தலைவியின் உடலை வருத்தும் முயற்சி 
களில் இறங்கிவிட்டார்கள் ! எவ்வாறேனும் அவர்களின் 
செயல்களைத் தடுத்து நிறுத்திவிடவேண்டுமென்று பதை 
பதைத்தது , அவள் உள்ளம் . 

இடையில் அவள் சும்மா இருக்கவில்லை. தலைவிக் 
ஆறுதல் மொழிகள் சொல்வாள் ; விரும்பிய செயல் விரைவில் 
நிறைவேறும் என்று சொல்லி ஊக்குவாள் ; வேடிக்கைப் 
பேச்சில் ஈடுபடுத்துவாள் ; நகை மொழியாடி உவகையூட்டு 

விளையாட்டில் திளைக்கச் செய்வாள் . இன்னும் 
என்னென்னவோ சூழ்ச்சிகளையெல்லாம் கையாளுவாள் . 
* எப்படியாவது தலைவியின் உள்ளத்தைக் களிக்கச் செய்ய 
வேண்டும் ; உடலையுருக்கும் பேயை ஓட்ட வேண்டும் . 
இது தான் அவளுக்கு ஓயாக்கவலை . ஆனால் அவள் கவலை 
பயனளித்ததா ? அது தானில்லை . நாளுக்குநாள் தலைவியின் 
உடம்பு துரும்பாய் மெலிந்து போவதையே கண்டாள் . 
உயிர்த்தோழியல்லவா ? உள்ளம் பதைத்தாள் ; என்ன நேர்ந்து 
விடுமோ என்று நடுங்கினாள் . ஆயினும் உறுதி குலையவில்லை. 

“ இன்று வருவார் நம் தலைவியின் காதலர் . அவர் 
தெரிவித்துள்ளபடி வருவது திண்ணம் ; தவறமாட்டார் . 


வாள் ; 


21 


சங்கு வளையல் 


வரட்டும் . தலைவியின் நிலைமையைத் தெளிவாய்த் தெரி 
வித்து விரைவுபடுத்திவிடுகிறேன் . இன்னமும் காலம் 
கடத்த விடலாகாது . ஆனால் , ....... பாவம் , எமாறிப்போவார். 
நன்றாய் ஏமாறட்டும் ! அதைப்பற்றி நாம் ஏன் கவலைப்பட 
வேண்டும் ? அப்பொழுது தான் அவர் மனத்தில் நன்றாய்ப் 
படும் ; இனி , காலம் நீட்டிக்கலாகாது என்று அறிவார். இது 
தான் சிறந்த வழி ; ஏற்ற தண்டனை ! ஆம் ; தண்டனை தான் 
அவருக்கு ! தலைவியின் நிலையோடு ஒப்பிட்டால் இது 
எம்மாத்திரம் ? ” 

தோழி , மனம் குழம்பவில்லை; என்ன செய்வதென்றும் 
விழிக்கவில்லை ; சிறிது நேரமே சிந்தனை செய்தாள் . உடனே 
இவ்வாறு ஒரு உறுதிநிலையை யடைந்தது , அவள் உள்ளம் . 
எவ்வளவோ சிக்கலான செய்திகளை யெல்லாம் அறுத்து 
ஒழுங்கு செய்த கூரிய மதிபடைத்தவளல்லவா அவள் ! 

‘ காதலியை மறைவிடத்திற் காணவேண்டும் ; காதற் 
களி பொங்கக் கனிமொழி பேசி இன்பத் தேனில் மிதக்க 
வேண்டும் . இதுதான் காதலன் காணும் கனவு . இம்மாதிரி 
எத்தனை முறையானால் தான் என்ன ? அவன் மனவண்டு 
அந்த மலர்த்தேனையே நாடி நின்றது ! 

மறைந்த ஒழுக்கம் வெளிப்பட்டால் தனக்கும் காத 
லிக்கும் சில தொந்தரவுகள் நேரும் என்பதை அவன் நன் 
குணர்வான் . * அலர்மொழி பரவி அவமதிப்பு ஏற்படும் 
என்பதும் , அதற்கஞ்சி மனம்புழுங்கி உடல் குன்றுவாள் 
காதலி என்பதும் அவனுக்குத் தெரியும் . ஆயினும் , காதலி 
யைத் தனிமையிற் கண்டு மகிழும் அவனது வேட்கை , 
அவற்றையழுத்தி மேல் நின்று நடனமாடியது ! ஆகையால் , 
காதலியை விரைவில் மணந்துகொள்ளவேண்டுமென்பதில் 

* அலர்- பழிமொழி : இன்னானோடு இன்னாளுக்குத் தொடர்பு 
ஏற்பட்டுள்ளது என்று பலரும் அறிந்து பேசுதல் . 


காதற் கனி 


22 


அவன் நாட்டம் செல்லவில்லை . தோழி எத்தனையோ முறை 
வற்புறுத்திக் கூறியிருக்கிறாள் . ஆகட்டும் ‘ ஆகட்டும் 
என்று சலிக்காமல் அவனும் மறுமொழி சொல்லிக் காலம் 
கடத்திவந்திருக்கிறான் . அவ்வாறு சொல்வதற்குச் சிறிதும் 
பின்வாங்கினதாகத் தெரியவில்லை ! ஆனால் , தன் மொழிகளில் 
சற்றும் ஐயம் பிறக்காதபடி பெருமை தோன்றவே பேசி 
வந்தான் . மறைந்த ஒழுக்கத்தை விரும்பினானேயன்றி , 
கரவு என்பதைக் கனவிலும் அறியாத கண்ணியன் அவன் . 

பல நாட்களுக்குப் பிறகு , காதலியைக் காணும் பெரு 
விருப்புடன் வருகிறான் , காதலன் . வரும்பொழுதெல்லாம் 
காதலிக்கு ஏதேனும் ஒரு பொருள் கொண்டு வருவது அவன் 
வழக்கம் . காதலியைக் களிப்பிக்கவேண்டுமல்லவா ? இம் 
முறை வெண்சங்கு வளையல்களைக் கொண்டுவந்திருக்கிறான் . 
அவற்றைத் தன் கையினாலேயே காதலியின் முன் கைகளில் 
அணிவித்து மகிழவேண்டுமென்பது அவன் ஆசை . 

காதலனைக் கண்டு களிப்பதில் காதலிக்கும் பேராவல் 
தான் . ஆனால் , இம்முறை தோழியின் ஏற்பாட்டின்படி 
காதலனைக் காண்பதில்லையென்று உறுதி செய்துவிட்டாள் . 
மெலிந்த உடல் நிலையில் காதலனைக் காண அவள் மனம் 
கூசியதும் அதற்குப் பக்கபலமாயிற்று . இன்னும் , காதலன் 
செயலில் கோபம்கூட உண்டு , அமைதி குலையாக் கடலில் 
மேலெழும் அலைகள் போல ! 

குறிப்பிட்ட இடத்தில் நெடுநேரம் வரையில் காத் 
திருந்தான் , காதலன் . காதலி , எப்பக்கம் வருகிறாளோ 
என்பதை ஆராய்வதில் மிக்க சுறு சுறுப்பாய்க் காணப் 
பட்டன , அவன் கண்கள் ! வரம் கொடுக்கும் கடவுளின் 
வருகையை எதிர்நோக்கும் அடியாரின் மன நிலையை ஒத் 
திருந்தது அவன் நிலை ! 


23 


சங்கு வளையல் 


காதலி வரவில்லை ; தோழி வந்தாள் , வாடிய முகத் 
துடன் ! காதலியை இன்று காண முடியாது என்பதை 
உடனே உணர்ந்து கொண்டான் , காதலன் . காதலி என் 
வரவில்லை ? அவளுக்கு என்ன நேர்ந்தது ? தோழி வாடிய 
முகத்துடன் வருவானேன் ? இவற்றை அறியத் துடித்து 
நின்றது , அவன் உள்ளம் . ஆயினும் அதனை வெளிக் 
காட்டாமல் அமைதியோடு பேசலானான் . 

" உன் துணைவிக்கு இவ்வளையல்களைப் பரிசாகக் 
கொண்டுவந்தேன் . ஆனால் , அவள் கையில் இவற்றை 
அணியும் பேறு எனக்கு இன்று இல்லைபோலும் ! அப்படித் 


தானார் 


! 
ஏன் ? 

காதலன் கேள்வியில் பரபரப்புத் தோன்றியது . 
தாழி மறுமொழி கூறவில்லை . 
" ஏன் வாய் திறவாமல் இருக்கிறாய் ? 

எம்பெருமான் ! மன்னிக்கவேண்டும் ! " 
“ மன்னிப்பதா ! என்ன இது ! புரியவில்லையே ! ” 
தலைவி தங்களைக் காணும் நிலையில் இல்லை 

அவ்வளவுதானே ! தினைப்புனத்திலிருந்து வீட்டிற்கு 
வந்த பிறகு தாய் தந்தையரின் காவல் ஏற்பட்டுவிட்டது 
போலும் ! இயற்கைதானே ! இதற்கு எனது மன்னிப்பு 
எதற்கு ? பரவாயில்லை . இந்த வளையல்களை உன் தலைவி 
யிடம் சேர்த்துவிடு . நாளை மாலை நான் வருகிறேன் . அப் 
பொழுது எப்படியும் உன் துணைவியை நான் காணவேண்டும் . 
புரிகிறதா ? போய் வருகிறேன் . 

தோழி பேசவில்லை . தலைவியின் நிலையைப் புலப்படுத்த 
முனைந்து நிற்கும் அவளுக்கு , அவன் போக்கு முற்றிலும் 
தோல்வியளிப்பதாயிருந்தது . தன் மொழிகளின் கருத்தை 


காதற் கனி 


24 


மன 


. 


மாறாகப் பொருள் செய்து கொண்டு அவன் பேசியது , 
அவளைச் சிறிது திகைக்க வைத்துவிட்டது . 

உடனே 
அவன் புறப்படத் தயாராய்விட்டதோ, அவள் 
உறுதியைத் தளர்த்திவிட்டது . இத்தருணத்தை நழுவ 
விட்டால்- ? இதை நினைக்கவும் அஞ்சினாள் அவள் . 

கருமேகத்தினிடையில் தோன்றிய மின்னல் போல , 
ஓர் எண்ணம் தோன்றியது , குழம்பிய அவள் மனத்தில் . 
தலைவனை நிமிர்ந்து பார்த்தாள் . அவள் உதட்டில் புன்னகை 
தவழ்ந்தது . பிறகு அவன் கொடுத்த வளையல்களைத் திருப் 
பித் திருப்பிப் பார்த்தாள் ! மீண்டும் தலைவனை நோக்கினாள் . 

தோழி என்னவோ சொல்ல விரும்புகிறாள் என்பதை 
உடனே தெரிந்து கொண்டான் , தலைவன் . அவள் மொழி 
களைக் கேட்க அளவு கடந்த ஆவல் காட்டி நின்றான் . 

" கடல் துறை நாடரே ! " என்றாள் தோழி . இந்த விளியில் 
சிறிது வருணனையைச் சேர்த்தது அவளுடைய கற்பனை 
யுள்ளம் . கடற்கரை எத்தகைய வளமுடையது தெரியுமா ? 
வெண்மணல் நிரம்பியிருக்கிறது . அதில் , 

அதில் , வலம்புரிச் 
சங்குகள் இடையறாது ஊர்ந்து செல்கின்றன . ஆதலால் 
உழுததுபோல் கோடுகள் காணப்படுகின்றனவாம் . அந்த 
மணலிலே , அலைகளாகிய கைகளால் முத்துக்களை வாரி 
எறிந்திருக்கிறாள் , கடல் 

அம்முத்துக்கள் 
இருளெல்லாம் ஓடியொளியும்படி நிலவுபோல் ஒளி செய்கின் 
றனவாம் . வளஞ்செறிந்த இக்கடற்கரையையடுத்த நாட்டை 
யுடையவனாம் , தலைவன் . 

" தோழி இவ்வாறு நம்மை அழைப்பானேன் ? இதில் 
ஏதோ புதைபொருள் இருக்கவேண்டும் . 

வீண்மொழி 
பேசுவது இவளுக்கு என்றும் வழக்கமில்லை. ஆழ்ந்த 
கருத்துடன் சில வேளை இவள் பேசியதைக் கேட்டிருக் 


நங்கை . 


25 


சங்கு வளையல் 


கிறோம் . 

அப்படித்தான் இருக்க வேண்டும் , இதுவும் . 
இருக்கட்டும் ; இன்னும் என்ன சொல்கிறாள் என்று கேட் 
போம் . 

இவ்வாறு எண்ணினான் , தலைவன் . தோழி , தொடர்ந்து 
பேசுகிறாள் : 

" நீர் முன்பே சில வளையல்களைத் தந்துள்ளீர் . ஆனால் , 
அவற்றைக் காட்டிலும் சிறந்த வேலைப்பாடமைந்து , அழகில் 
விஞ்சியிருக்கின்றன இவைகள் . ஆயினும் , ஒன்று கேட் 
கிறேன் ; மன்னிப்பீராக ! முன்பு கொடுத்த வளையல்களைக் 
காட்டிலும் , இவை சிறிய அளவினையுடையனவோ ? 
இருப்பின் , அணிபெறப் பூண்பாள் எம் து ணை வி . 
இல்லையேல் , கையினின்று கழன்று போகும் ; பயன் தரா . ” 
“ வலம்புரி யுழுத வார்மணல் அடைகரை 
இலங்குகதிர் முத்தம் இருள்கெட இமைக்கும் 
துறைகெழு கொண்க ! நீ தந்த 
அறைபுனல் வால்வளை நல்லவோ தாமே ? 
( வலம்புரி உழுத வார்மணல் அடைகரை - சங்குகள் ஊர்ந்து 
செல்வதால் உழுத துபோன்ற கோடுகளை யுடைய மிகப்பரவிய மணல் 
சேர்ந்துள்ள கரையில் : இலங்கு கதிர் முத்தம் - விளங்குகின்ற 
ஒளியுடைய முத்துக்கள் ; கடல் அலை , முத்துக்களைக் கரையில் 
வீசி எறிந்துள்ளன ; - இருள்கெட இமைக்கும் - இருள் நீங்கும்படி 
விளங்குகின்ற ; முத்துக்களின் நிலவுபோன்ற ஒளியால் இருள் நீங்கி 
விட்டது : துறைகெழு கொண்க - கடல் துறை பொருந்திய 
நெய்தல் நிலத் தலைவனே ! : அறைபுனல் - ஒலிக்கின்ற கடல் நீரில் 
தோன்றிய : வால்வளை - வெண்ணிறமான சங்கு 

வளையல்கள் : 
நல்லவோ - உடல் மெலிந்தபோது கையினின்றும் கழன்றுபோகாத 
நலமுடையனவோ?; அஃதாவது , சிறிய அளவினையுடையனவோ 
என்பதாம் . தாம் , ஏ - அசைகள் : அவற்றிற்குப் பொருள் இல்லை . ) 

தலைவனைத் தூக்கி வாரிப் போட்டுவிட்டன , தோழியின் 
மொழிகள் . தன் காதலியின் உடல் மெலிவை நொடிப் 
பொழுதில் அவன் அறிந்து கொண்டான் . இப்பொழுது தான் 


காதற் கனி 


26 


அவன் மனத்தில் பளிச்சென்று தோன்றியது , தோழி 
தன்னை அழைத்ததில் அடங்கியுள்ள அரும் பொருள் ! 

ஆ ! என்ன அருமையாய் உண்மையை உணர்த்தி 
யிருக்கிறாள் ! நாம் விரைவில் மணம் புரிந்துகொள்ளாம 
லிருப்பதால் , அலர்மொழி எழுந்துவிடுமோ என்று அஞ்சி 
யஞ்சிக் கவலைகொண்டு உடல்மெலிந்து விட்டாள் , நம் காதலி . 
கவலை , உடலை மட்டுந்தானா உண்ணும் ? உயிரையும் உறிஞ்சி 
விடுமல்லவா ? நம் காதலிக்கு வரவிருக்கும் அத்தீங்கைத் 
தான் ‘ இருள் என்று இவள் குறிப்பிட்டாள் . அதை நாம் 
முதலில் உணர்ந்து கொள்ளவில்லை . காதலியை நாம் மணந்து 
கொண்டால் அவள் மனக்கவலை மாறிவிடும் ; உடம்பு தேறி 
விடும் ; தீங்கும் நீங்கிவிடும் . இதை நாம் விரைவிற் செய்ய 
வேண்டும் . 

ஏன் ? இருளை விரைந்து ஓட்டும் ஒளிமிக்க 
முத்துக்களையுடைய கடற்கரை நாடனல்லவா நாம் ! 3 , * 

அது போகட்டும் . நம் காதலியின் உடல் மெலிவைத் 
தான் எவ்வளவு நுட்பமாய் அறிவித்துவிட்டாள் ! “ கழன்று 
போகாதபடி சிறிய அளவையுடையனவர் இவ் வளையல்கள் ? 
என்று கேட்கிறாள் . இதன் கருத்தென்ன ? சிறிய அள 
வுடைய வளையல்கள் வேண்டும் " என்பது தானா ? இல்லையே ! 
“ காதலியின் உடம்பு கவலையால் மெலிந்துவிட்டது . மணம் 
புரிந்துகொள்வதே அதற்கு மருந்து . விரைந்து செய்க ! " 
இதையல்லவா முறையிடுகிறாள் இவள் ! " 

தன் பெருமைக்குக் குறை தோன்றாதபடி நாகரிகமாக 
வும் நுட்பமாகவும் பேசிய தோழியின் கூரிய மதியைத் தன் 
மனத்துள் மிகவும் வியந்து பாராட்டினான் தலைவன் , 


1 


முத்தம் இருள் நீங்க இமைக்கும் துறைவனாதலின் , இவட்கு 
வருகின்ற தீங்கைக் கடிதின் ( -விரைவில் ) நீக்கி வரைந்து ( மணந்து . 
கொள்ளவேண்டும் என்பதாம் . " - பழையஉரை) 


வதுவை வாழ்த்து 


* 


அழகிய வீடு . 


அரசன் மாளிகையோ என்று ஐயங்கொள்ளத்தக்க 

வீதியில் பந்தல் போடப்பட்டிருக்கிறது . 
பந்தல் , மணிகளால் அணி செய்யப்பட்டு ஒளியுடன் களி 
செய்கின்றது . வாயிலில் , மாவிலை தென்னங்குருத்துக் 
களின் தோரணம் தொங்குகிறது ; வாழை மரங்கள் , வாயிற் 
காவலர்கள் போல் நிமிர்ந்து நின்று , வருவோரை ‘ வாருங்கள் 
என்று அழைப்பன போல் , இலைகளையசைத்து எழில் செய் 
கின்றன ! தென்னை , பனை , ஈந்து , கமுகு முதலியவற்றின் 
குலைகள் , நாட்டின் வளத்திற்கு நல்ல சான்றாய் மிளிர்கின்றன . 
இத்தகைய சிறப்பால் , இயற்கையழகு நிரம்பிய மங்கை 
செயற்கையணிகள் பூண்டு பொலிவுடன் ஒளிர்வது போல் , 
கண்கொள்ளாக் காட்சியாய்க் கவின்பெற்றுத் திகழ்கிறது 
அவ்வீடு. 

ஆண்களும் , பெண்களும் பளபளப்பான ஆடைகளை 
யும் , பொன்னணிகளையும் அணிந்தவர்களாய் அவ்வீட்டினுள் 
சென்ற வண்ணம் இருக்கிறார்கள் . குழந்தைகள் மான்குட்டி 
கள் போல் குதூகலத்துடன் குதித்து ஓடி விளையாடுகிறார் 

நாதசுரம் , தவுல் முதலியவற்றின் கதம்ப ஒலி , 
எல்லோருடைய பேச்சொலியையும் 

அடக்கிக்கொண்டு 
வெற்றி வீறுடன் முழங்குகிறது ! ஆம் : அவ்வீட்டில் 
திருமணம் நடைபெறுகிறது . 


கள் . 


மணமகனும் மணமகளும் ஒருவர்க்கொருவர் புதியவ 
ரல்லர் ; பழையவர்கள் தான் . எத்தனையோ முறை பழகி 
மனங்கலந்த காதலர்கள் . தனிமையிற் கண்டு பேசிக் 
களித்து உள்ளம் ஒன்று பட்ட காதலர்களுக்கு இன்று 


காதற் கனி 


28 


எல்லார் முன்னிலையிலும் திருமணம் நடைபெறுகிறது ! 
எவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி ! இது காதலர்களுக்கு 
மட்டுந்தான் களிப்புத் தருவதா ? பெற்றோர்களுக்குப் 
பேரின்பந்தருவதல்லவா ? மற்றவர்களும் மகிழக் கூடியது 


தானே ? 


* மற்றவர்கள் என்று பொதுவில் கூறியது சரி . மண 
மகளின் உயிர்த்தோழி எவ்வளவு களிப்படைவாள் என்பதை 
எவரேனும் உணரமுடியுமா ? விவரிக்கத்தான் கூடுமா ? 

திருமண நிகழ்ச்சியில் ஒரு உள் நிகழ்ச்சி : காதலியின் 
கூந்தலில் காதலன் மலரணிவது தான் , அது . 

அதனை 
உவப்போடு செய்கிறான் , மணமகன் . உற்றார் , உறவினர் , 
நண்பர் முதலிய யாவரும் கண்டு களிக்கிறார்கள் . தோழியும் 
கண்குளிரக் காண்கிறாள் . காண்கிறாள் என்று சொன்னால் 
போதுமா ? ‘ கண்களால் பருகுகிறாள் என்று தான் சொல்ல 
வேண்டும் . 

. உவகை பொங்குகிறது , அவள் உள்ளத்தில் . 
இன்பமே வடிவாய்க் காதலரின் எதிரில் நிற்கிறாள் . 

தோழியின் கரைகடந்த மகிழ்ச்சிக்குக் காரணமென்ன ? 
காதலன் காதலியின் கூந்தலில் மலரணிவது இன்றுதான் 
புதிதா ? இம்மாதிரி எத்தனையோ முறை நடந்திருப்பதை 
அவள் அறிவாள் - நேரிலேயே பார்த்திருக்கிறாள் .. ஆனால் 
இன்றுபோல் அன்றெல்லாம் எல்லோரும் காண நடந்ததா ? 
இல்லையே ! தனிமையில் - மறைந்த ஒழுக்கத்தில் அல்லவா 
நிகழ்ந்தது ! காதலரின் மறைந்த ஒழுக்கம் வெளிப்படா 
திருப்பதில் தோழி எவ்வளவு கவலை கொண்டிருந்தாள் ! 
எத்தனை பாடுபட்டிருக்கிறாள் ! தலைவியை விரைவில் மணந்து 
கொள்ளும்படி தலைவனை எத்தனை வகையாக வேண்டியிருக் 
கிறாள் ! ஊரார் பழி தூற்றாதிருக்கும் பொருட்டு எவரும் 
காணாமல் காதலர் சந்திக்கும்படி என்னென்ன ஏற்பாடு 


29 


வதுவை வாழ்த்து 


செய்திருக்கிறாள் ! அவற்றையெல்லாம் அறிவார் யார் : 
இத்தனை அரும்பாடுபட்ட தோழி என்ன பயனை எதிர்பார்த 
தாள் ? இந்த மகிழ்ச்சியைத்தான் . தோழியின் இன்ப 
உணர்ச்சியை எந்த மொழிகளால் எடுத்துரைப்பது ? 

தோழி நாற்புறமும் சுற்றிப் பார்க்கிறாள் . ஆண்களும் 
பெண்களும் அழகொளிர அமர்ந்திருக்கிறார்கள் . மணமக் 
களைச் சுற்றி மகளிரே குழுமியுள்ளனர் . 

பொன் அணி 
களும் பட்டாடைகளும் அணிந்த அவர்கள் தோழியின் 
உள்ளத்தில் ஒரு காட்சியை நினைவுக்குக் கொண்டுவருகின் 
றனர் . 

குறிஞ்சி நிலத்தில் மிகுதியும் பழகினவளல்லவா , 
அவள் ! நெருப்பைப் போல் பூப்பூக்கும் வேங்கை மரத்தில் 
மயில்கள் உட கார்ந்திருப்பதைப் பலமுறை பார்த்திருக் 
கிறாள் . அக்காட்சி அவள் மனத்திரையில் தோன்றி இன்ப 
மளிக்கிறது . மெல்லத் தலைவனிடம் நெருங்கி , மகிழ்ச்சிப் 
பெருக்குடன் அவனை வாழ்த்துகிறாள் . ஆமாம் , தனது 
உயிர்த்துணைவியின் காதலனைத்தான் வாழ்த்த அவள் மனம் 
பொங்கிய உவகையுடன் முனைகிறது . ஆனால் , அவள் 
மொழிவது என்ன ? 


எரிமருள் வேங்கை யிருந்த தோகை 
இழையணி மடந்தையில் தோன்றும் நாட ! 
இனிது செய் தனையால் ; நுந்தை வாழியர் ! 
நன்மனை வதுவை அயர இவள் 
பின் இருங் கூந்தல் மலரணிந் தோயே ! 
( எரிமருள் வேங்கை - நெருப்பையொத்த பூக்கள் பூத்துள்ள 
வேங்கை மரத்தில் : தோகை - மயில் : இழை அணி மடந்தையில் - 
ஆபரணங்களை அணிந்த பெண்ணைப்போல் ; மயில் பெண்ணைப் 
போலவும் , வேங்கை மலர்கள் பொன்னாபாணம் போலவும் தோன் றின 


குறிஞ்சி - மலையும் , மலைசேர்ந்த இடமும் , 


காதற் கனி 


30 


எனக்கொள்க : இனிது செய்தனை - இனிய செயலைச் செய்தாய் : 
ஆல் , அசை : ( இதற்குப் பொருள் இல்லை ) நுந்தை வாழியர் - உன் 
தந்தை வாழ்க : நன்மனை - அழகிய வீட்டின் கண் : வதுவை அயா - 
திருமணம் செய்ய : பின் இருங்கூந்தல் - பின்னிய நீண்ட கூந்தலில் ) 


‘ நீ வாழ்க ! என்னாமல் , உன் தந்தை வாழ்க ! 
என்ற தோழியின் நுட்ப அறிவைப் பாருங்கள் ! 

தலைவன் மறைந்த ஒழுக்கத்தின்போது சொல்லிய 
மொழிப்படி தவறாமல் இப்பொழுது தலைவியை மணந்து 
கொண்டான் . இன்னும் , அவன் தலைவியை மணம் புரிந்து 
கொள்ளாமல் மறைந்த ஒழுக்கத்தில் அவளுடன் பழகி 
வரும்பொழுது , எவ்வித இழுக்குக்கும் இடமின்றிச் சிறப் 
பாகவே நடந்து கொண்டான் . * இவை தலைவனின் மேன்மைக் 
ணத்தை நன்கு எடுத்துக்காட்டுகின்றன .. இப்பெருங் 
குணச் செல்வம் தலைவனிடம் அமைந்திருப்பதற்குப் பெரும் 
பொறுப்பாளி யார் ? அவன் தந்தையல்லவா ? “ மகனறிவு 
தந்தையறிவு ” என்பது பழமொழி . மகன் குணம் தந்தை 
யின் குணம் என்னும் புதுமொழி பொருந்துமல்லவா ? 
மகனை அவையத்து முந்தியிருக்கச் செய்யும் தந்தை வாழ்த் 
தப்படுவதில் வியப்பென்ன இருக்கிறது ? மூலத்தை அறிந்து 
மதிக்கும் தோழியின் நுண்ணறிவை எங்ஙனம் புகழ்வது ? 


* “ மலர்ந்த வேங்கைக்கண் இருந்த தோகை , பொன்னணி 
மடந்தையில் தோன்று நாடவென்றது , நீ வரையாது ஒழுகுகின்ற 
ஞான்று நின் தமர் பொன்னணிந்த இன்று போலச் சிறப்பவொழு 
கினாய் என்பதாம் . ” - பழைய உரை . 


* சுரமும் குளிர்ந்தது ! 


* 


கதிரவன் எவ்வளவு 

எவ்வளவு கொடியவன் ! தன் கிரணம் 
என்னும் வன்னெஞ்சரைச் செலுத்தித் தனது கொடுங் 
கோல் ஆட்சியை. நிலைபெறச் செய்துவிட்டானோ ? 

வறியவன் இளமைபோல் வாடியிருக்கின்றன, மரங்கள் . 
முகந்திரிந்து நோக்கிய அளவில் அகந்திரிந்து வாடிவிடும் 
விருந்தினரைப்போல் , வாடிச்சுருண்டு கரிந்துவிட்டன , செடி 
கொடிகள் . நிலமெங்கும் நீர்ப்பசையென்பதே அற்று 
விட்டது , கொடுங்கோல் மன்னரின் இரக்கமற்ற உள்ளம் 
போல ! 

3 
நீர் கிடைக்காதா என்று நாற்புறத்திலும் ஓடியலைந்தது 
ஒரு ஓநாய் . அலைந்தது தான் கண்ட பயன் ; நீர் கிடைக்க 
வில்லை . ஏங்கி யிளைத்து வெயிலின் வெப்பம் பொறுக்காமல் 
ஒதுக்கிடம் பார்த்தது . குச்சியாய் நிற்கும் ஒரு மரத்தின் 
சிறு நிழலில் ஒதுங்கி உட்கார்ந்தது . பாவம் ! நெடுந்தூரம் 
அலைந்ததால் ஏற்பட்ட களைப்பு அதற்கல்லவா தெரியும் ! 
நாக்கைத் தொங்கவிட்டுக்கொண்டு நெடுமூச்செறிந்தது . 
நாக்கிலிருந்து சொட்டுச்சொட்டாய் வியர்வை நீர் வடிந்து 
கொண்டிருந்தது . 

கருகிப்போன செடிகளின் புதரிலிருந்து மெள்ளத் தலை 
நீட்டியது , ஒரு குழிமுயலின் குட்டி . நீர் வேட்கையினால் 
மிகவும் வாடிவிட்டது போலும் . ஓநாயின் அருகில் வந்தது . 
அதன் நாக்கிலிருந்து சொட்டும் நீர் தன் வாயில் விழுப்படி 
வாய்க்கு நேரே உட்கார்ந்து கொண்டது ! சிறிதளவாவது 
நீர் வேட்கை தணியுமல்லலா ? நீர் வேட்கையின் கொடுமை 


* 


சுரம் - பாலை நிலம் . 


காதற் கனி 


32 


தான் என்ன ? ஓநாய் தன்னைக் கொல்லும் பகை விலங்கு 
ன்பதையும் மறக்கச் செய்து விட்டதே ! 


காதலர்களான இரு மான்கள் காட்டு வழியில் சென்று 
கொண்டிருக்கின்றன ! நீர் எங்கே கிடைக்கும் ? இதுதான் 
இரண்டின் உள்ளத்திலும் இடையறாது எழுந்து கூத்தாடும் 
கேள்வி . நான்கு பக்கங்களிலும் சுற்றியலைந்து பார்த்து 
விட்டன . இனி நீர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை 
இழந்துவிட்ட நிலையில் சோர்ந்து மெதுவாய்த் தள்ளாடி 
நடந்துகொண்டிருக்கின்றன . அப்பொழுதும் நீர் கிடைக் 
காதா என்ற ஆவல் இரண்டின் கண்களிலும் குடிகொண் 
டிருந்தது . என்ன விந்தை ! நீர்க்குட்டை ஒன்றை மான்கள் 
கண்டன . ஆனால் ... ? 

ஒரு காலத்தில் -- கார்காலத்தில் - நீர் இருந்த இடம் 
என்பதற்குச் சான்று பகர்வது போல் விளங்கியது அக் 
குட்டை ; நீர் இல்லை ! எங்கும் வண்டல் மண் உலர்ந்து 
பிளந்து பிளந்து காணப்பட்டது . ஏமாறிய மான்கள் ஏக்கம் 
நிறைந்த கண்களால் , குட்டையின் எல்லா இடத்தையும் 
ஆராய்ந்தன , சிறிதாவது நீர்ப்பசை இருக்காதா என்ற 
ஆசையுடன் , 

ஆசை வீண் போகவில்லை . ஒரு ஓரத்தில் 
ரண்டொரு துளி நீர் தென்பட்டது ! 

இரண்டு மான்களில் எது வாயை வைத்தாலும் பிறகு 
நீர் இருக்காது . ஒரு மான் தன் நாவை நனைத்துக் கொள்ள 

இப்பொழுது எந்த மான் நீரைக் குடிப்பது ? 
பெண் மான் , குடிக்கட்டுமென்று ஆண் மான் சிறிது 
பின் வாங்கி நின்றது . வி ங்காயிருந்தால் என்ன ? 
ஆண்மைக் குணம் அதற்கும் உண்டல்லவா ? ஆனால் அண் 
மானின் குறிப்பைத் தெரிந்து கொண்டு பெண் மானும் பின் 


லாம் . 


33 


சுரமும் குளிர்ந்தது ! 


* 


வாங்கி , ஆ 

ண் மானுக்குப் பின்னால் போய் நின்றது . 
கணவன் பருகாமல் மனைவி பருகுவது கற்பு நெறிக்கு இழுக் 
கல்லவா ! ஆண் மான் இதைப் புரிந்து கொண்டது ! உடனே 
நீர் அருகிற் சென்று தலையைத் தாழ்த்திக் குடிப்பது போல் 
பாசாங்கு பண்ணியது ! பெண் மான் நீரைக் குடித்தது ! 

இப்பாலை நிலத்தின் இடையில் விரைந்து ஓடிக்கொண் 
டிருக்கிறது , ஒரு தேர் ! ஆண் சிங்கம் போல் அமர்ந்திருக் 
கிறான் , போர்க் கோலம் பூண்டு விளங்கும் ஒரு வீரன் . 
உடம்பில் வியர்வை துளிக்கிறது . வெப்பம் தாங்காமல் பெரு 
மூச்செறிகிறான் . ஆயினும் உள்ளக் கிளர்ச்சியுடனேயே 
தோன்றுகிறான் . வழியின் இரு மருங்கிலும் உள்ள காட்சி 
களில் , திரும்பித் திரும்பித் தன் பார்வையைச் செலுத்திக் 
கொண்டு செல்கிறான் . 

நெடுமால் போல் நிமிர்ந்து வளர்ந்துள்ள மூங்கில்கள் , 
பசுமை நிறம் மாறி உலர்ந்து போய் நிற்கின்றன . பாறைக் 
கற்களெல்லாம் பாளம் பாளமாய்ப் பிளந்து கிடக்கின்றன . 
வெயிலின் விளையாட்டுக்களான இவை வீரன் மனத்தில் 
பதிகின்றன . 

அதனால் தான் வெப்பத்தின் கொடுமையை உணராமல் 
இருக்கிறானோ ? இருந்தாற் போலிருந்து அவன் முகம் மலர் 
வது ஏன் ? சுரம் சுடும் பொழுது முகத்தில் புன்சிரிப்பு 
அரும்புவதற்குக் காரணமென்ன ? 

காதலன் : - இதோ ! என்னைப்பார் ! .... மாட்டாய் ? ... 
அடேயப்பா, எவ்வளவு கோபம் ! என்னோடு இனி பேச 
மாட்டாயல்லவா ? 

காதலி :-ஆமாம் . 

காதலன் :-( கலகலவென்று நகைத்து ) ஆமாம் என்று 
பேசிவிட்டாயே ! 


காதற் கனி 


3A 


காதலி : - அப்படித்தான் பேசுவேன் . 

காதலன் : - பேசமாட்டேன் என்றால் பேசாமலேயே 
இருக்கவேண்டும் . பிறகு அப்படித்தான் பேசுவேன் , 
என்றால் , முன்னுக்குப் பின் முரணல்லவா ? 

காதலி : - அது என் விருப்பம் . 

காதலன் : - முன்னுக்குப் பின் முரணாக நடப்பதா 
உன் விருப்பம் ? 

காதலி : - ஒருவர் எப்படி நடக்கிறாரோ , அவரிடம் 
அப்படித்தானே நடக்கவேண்டும் ? 

காதலன் : - ஆமாம் . ஆனால் , நான் அப்படி கடக்க 
வில்லையே ! 

காதலி : - யாருக்கும் தங்கள் முதுகு தெரியாது ! 

காதலன் : - நான் முன்னுக்குப் பின் முரணாக நடக் 
கிறேன் என்கிறாயா ? 

காதலி : - ஆம் . 
காதலன் : - எப்படி ? 
காதலி : - நினைத்துப் பார்த்தால் விளங்குகிறது . 
காதலன் : --விளங்கவில்லையே ! 

காதலி : - என் வாயைக் கிளறுவதற்காக வேண்டு 
மென்றே பேசினால் எப்படி விளங்கும் ? சரி , நமது திரு 
மணம் முடிந்ததும் நாம் முதன் முதலாகத் தனியறையில் 
அமர்ந்து உரையாடிக்கொண்டிருந்தபொழுது தாங்கள் 
அளித்துள்ள வாக்குறுதி என்ன ? நினைவிருக்கிறதா ? 

காதலன் : -ஆம் : நன்றாய் நினைவிருக்கிறது ! “ நான் 
என்றும் உன்னை விட்டுப் பிரியேன் ” என்று சொன்னேன் ! • 

காதலி : - நல்லது ! சற்று நேரத்திற்கு முன் என்ன 
தெரிவித்தீர்கள் ? 

காதலன் : - ஓகோ ! இப்படியா என்னை மடக்குகிறாய் ! 
புரிந்தது ! புரிந்தது !! “ வெளியூர் செல்ல வேண்டும் ;; 


F 


35 


சுரமும் குளிர்ந்தது ! 


டை தா என்று நான் கேட்டது முன் சொன்னதற்கு 
முரண் என்கிறாய் ! அப்படித்தானே ? 

காதலி : - தாங்கள் அவ்வாறு கருதவில்லையா ? 
காதலன் : - எவ்வாறு ? 
காதலி : - முரண் என்று 
காதலன் : - முரண் ஏது ? 

காதலி : - இப்படிச் சொல்லி ஏமாற்றி விடலாமென்ற 
எண்ணமோ ? 

காதலன் : --உன்னை ஏமாற்ற முடியுமா ? 

காதலி : - இப்படிச் சொல்வதே ஏமாற்றுப் பேச்சு 
தான் ! அது போகட்டும் . தாங்கள் வாக்குறுதிப்படி நடக்கப் 
போகிறீர்களா , இல்லையா ? 

காதலன் : - வாக்குறுதியிலிருந்து அணுவளவும் தவற 
மாட்டேன் ! 

காதலி : - ( ஆவலுடன் ) அப்படியென்றால் வெளியூர் 
போகவில்லையா ? 

காதலன் : - பயணத்தை நிறுத்தி விட்டேன் என்று 
நான் சொல்லவில்லையே ! 

காதலி : - பின் எப்படித் தங்கள் வாக்குறுதியைக் 
காப்பாற்றுவீர்கள் ? 

காதலன் : - உன்னை விட்டுப் பிரிந்தால் தானே வாக் 
குறுதி தவறும் ? 

காதலி : - ( அடங்கா மகிழ்ச்சியுடன் ) ஓகோ ! என்னை 
யும் அழைத்துக் கொண்டு போக முடிவு செய்திருக்கிறீர் 
களா ? தெரிந்து கொண்டேன் ! 

காதலன் : - அப்படியொன்றும் நான் எண்ணவில்லையே ! 

காதலி : - ( சலிப்புடன் ) தாங்கள் பேசுவது எனக்குச் 
சிறிதும் புரியவில்லை ! 


காதற் கனி 


36 


காதலன் : - எப்படிப் புரியும் , என் வாயைக் கிளற 
வேண்டுமென்றிருக்கும் பொழுது ! 

காதலி : 

காதலன் : -- சரி : நானே தான் விளக்கிக் கூறவேண்டு 
மோ ? 

காதலி :-உம் . 

காதலன் : - கேள் , சொல்கிறேன் . நீ எப்பொழுதும் 
எங்கிருக்கிறாய் தெரியுமா ? (நெஞ்சைத் தொட்டுக் காட்டி ) 
இங்கு 
கு ! நீ எப்பொழுதும் என் மனத்திலேயே குடிகொண் 
டிருக்கும் பொழுது , நான் எங்கே போனால் என்ன ? உன்னை 
விட்டுப் பிரிய முடியுமா ? 

காதலி :-( நாணம் நிரம்பிய காதல் உணர்ச்சியுடன் )) 
தாங்கள் பேச்சில் வல்லவர் என்பதை நன்கு காட்டிவிட்டீர் 
கள் ! சரி , நான் தங்கள் மனத்தில் சுமையாய் இருப்பதை 
விட , தங்கள் அருகில் உதவியாய் இருப்பது எவ்வளவு 
நல்லது ! என்னையும் தங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் . 

காதலன் : - எங்கே ? 
காதலி : - போர்க்களத்திற்கு . 
காதலன் :-அங்கு வந்து என்ன செய்வாய் ? 

காதலி : - ஏன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று 
நினைக்கிறீர்களா ? அல்லது போர்க்களத்தைக் கண்டதும் 
அஞ்சி நடுநடுங்கி விடுவேன் என்று எண்ணிவிட்டீர்களா ? 

காதலன் : - நான் நினைக்காதவையெல்லாம் உன் மனத் 
தில் ஏன் தோன்றுகின்றன ! 

காதலி : - ( வெட்கி ) பெண்ணியல்பைச் சுட்டுகிறீர்கள் ! 
இருக்கட்டும் . நான் கூடவிருந்தால் தங்களுக்கு ஏற்படும் 
களைப்பைப் போக்கிப் பலவகையிலும் உதவியாயிருந்து 
ஊக்கமூட்டுவேன் . 


37 


சுரமும் குளிர்ந்தது !. 


என்று 


நான் 


காதலன் : - உன் 

மனப்பான்மையைக் கண்டு 
பெருமிதமடைகிறேன் . உன்னைப் பிரிந்து சென்றால் மிகவும் 
வருந்துவாயோ 

காண்டிருந்த ஐயம் 
இப்பொழுது அகன்று விட்டது . 

காதலி : -- என்னைப் புகழ்வது இருக்கட்டும் .. அழைத் 
துக்கொண்டு போக முடியாது என்று தானே சொல்கிறீர்கள் ! 

காதலன் : - இதோ பார் ! நான் சொல்வதைப் பொறு 
மையாய்க் கேள் ! பெண்களைப் போர்க்களத்துக்கு அழைத் 
துப் போக அரசரது உடன்பாடு வேண்டும் . 

காதலி :-அரசரைக் கேட்டால் உடன்படுகிறார் . 

காதலன் : -- அரசர் புறப்படத் தயாராய் விட்டார் . 
இனி அவரிடம் செல்வது விரும்பத் தக்கதன்று , 

காதலி : -- தங்களுக்கு என்னை அழைத்துச் செல்ல 
விருப்பமில்லை . அதற்கு ஏன் சுற்றி வளைத்துப் பேசுகிறீர் 
கள் ? இனி நான் தங்கள் பயணத்திற்கு இடையூறாய் நிற்க 
வில்லை . எப்பொழுது வருவீர்கள் ? அதையாவது உறுதி 
செய்து விட்டுப் போய் வாருங்கள் ! 

காதலன் : - அது தான் சரி . கார்காலம் தொடங்கியதும் 
நான் உடனே விரைந்து வந்து உன்னைக் கண்டு மகிழ்வேன் . 

டைடயிடையே எனது செய்திகளைத் தூதுவர் , பாணர் 
முதலியோரின் வாயிலாக அறிவாய் . நீ வீரன் மனைவி 
வீரப்பெண்மணி . கலங்கா மனத்துடன் பொறுத்திரு 
அதோ எக்காளம் முழங்குகிறது ! அது நமது மன்னர் 
தேரில் ஏறிவிட்டார் என்பதற்கு அறிகுறி . இனி நான் 
நேரம் போக்கலாகாது . போய் வரட்டுமா ? 

காதல் நிறைந்த கண்களுடன் தலையசைக்கிறாள் , காதலி . 
காதலன் செல்வதைக் காண முடியாதபடி அவள் கண்களை 
மறைக்கிறது கண்ணீர் ! 


காதற் கனி 


38 


இப்பொழுது விளங்குகிறதல்லவா , வீரன் மகிழ்ந்த 
தற்குக் காரணம் ? தன் காதலியின் இனிய தன்மைகளை 
எண்ணியெண்ணி , அந்த இன்ப ஓடையில் தன் மனப் 
படகைச் செலுத்திக் கொண்டிருப்பவனுக்கு , வெயிலின் 
வெப்பம் தோன்றுவது ஏது ? அவன் மொழிகளையே 
கேட்போம் ! 
“ நெடுங்கழை முளிய வேனில் நீடிக் 
கடுங்கதிர் ஞாயிறு கல்பகத் தெறுதலின் 
வெய்ய ஆயின் முன்னே ; இனியே 
ஒள்நுதல் அரிவையை உள்ளுதொறும் 
தண்ணிய ஆயின சுரத்திடை ஆறே 
( கழை - மூங்கில் ; முளிய - உலா ; வேனில் - கோடை 
கடுங்கதிர் ஞாயிறு - கொடிய கிரணத்தையுடைய சூரியன் ; கல்பக ; 
பாறை பிளக்கும்படி ; தெறுதலின் - அழித்தலால் ; ஒள் நுதல் - ஒளி 
பொருந்திய நெற்றி ; அரிவை - பெண் ; உள்ளுதொறும் - நினைக் 
குந்தோறும் ; தண்ணிய - குளிர்ச்சியுடையனவாய் ; சுரம் - பாலைநிலம் ; 
ஆறு - வழிகள் . ) 

மிக வெப்பமாய் இருக்கும் பாலை நிலத்தின் வழிகள் 
காதலியை எண்ணும் பொழுதெல்லாம் குளிர்ந்துவிடுகின்றன 
வாம் ! இது என்ன மாயவித்தையாய் இருக்கிறதே என்று 
தோன்றுகிறதல்லவா ? 

சுரம் உண்மையிலேயே குளிர்ந்து விடவில்லை . காதலன் 
காதலியை எண்ணுவதில் - அவள் நறுங்குணத்தை மனங் 
கொள்வதில் 

வெப்பத்தை உணராமல் தன்னை மறந்து 
விடுகிறான் . அவ்வளவு தான் . இந்த நுட்பம் எவ்வளவு 
நன்றாய் இச்செய்யுளில் மிளிர்கிறது ! 


மாலைப் பொழுதே- ! 


தான் 


“ மின்னற்கொடிதான் விண்ணிலிருந்து நழுவி மண் 
ணில் விழுந்துவிட்டதா ? மேனகை தான் இந்திரசபையை 
வெறுத்து இறங்கி இங்கு வந்துவிட்டாளா ? " 

இப்படி அறிவைக் கலக்கி வியப்பில் வீழ்த்தி விடு 
கிறாள் , அழகுக் குவியலாய் அமர்ந்திருக்கும் அம்மடமங்கை . 
உப்பங்கழிக்கரையில் உட்கார்ந்திருப்பதால் கடல் தெய்வந் 

கன்னியுருக்கொண்டு கண்கொள்ளா வனப்புடன் 
காட்சியளிக்கிறதோ என்றும் திகைக்க வைத்துவிடுகிறாள் ! 
ஆனால் , சோகமெல்லாம் திரண்டெழுந்த வடிவமாய்த் 
தோன்றுகிறாள் , அசோக மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த 
சீதையைப் போல ! 

எழிலரசியாய் இலங்கும் அவளுக்கு அப்படி என்ன 
நேர்ந்துவிட்டது ? பட்டப் பகலில் வந்து இங்கு உட்கார்ந் 
திருப்பதன் நோக்கம்தான் என்ன ? 

வேறொன்றுமில்லை ; காதலனைப் பிரிந்த கலக்கந்தான் 
அவளுக்கு . காதலன் வேற்றூர் சென்றுவிட்டான் , தன் 
பிரிவால் காதலி துயரமடைவாள் என்பது அவனுக்குத் 
தெரியும் . ஆயினும் கடமை பெரிதல்லவா ? போர் புரியப் 
போய்விட்டான் . காதலி தனித்திருக்கிறாள் . அவளைத் 
துன்புறுத்துகிறது , காதல் நோய் . 

இந்நோய் காலையிலே அரும்பும் ; பகலிலே போது 
ஆகும் ; மாலையிலே மலரும் . இந்நோய் கொண்ட் அவளுக்கு 
இரவில் கண்ணுறக்கம் ஏது ? ஊராரெல்லாம் தூங்குவார்கள் ; 
விலங்கு , பறவைகளெல்லாம் கண்ணுறங்கும் . ஆனால் , 
காதலியின் கண்ணிமைகள் ஒன்றோடொன்று ஒட்டமாட்டா . 
இதைவிட வேறு என்ன துன்பம் வேண்டும் அவளுக்கு ? 


40 


காதற் கனி 


ஆகையால் மாலைக் காலத்தை எண்ணினாலே போதும் ; 
பகீரென்று பற்றும் அவள் நெஞ்சு ! ஏன் ? மாலைக்குப் 
பிறகுதானே அக்கொடிய இரவு வருகிறது ? இந்த நிலையில் 
ஒரு நாள் கழிவது ஒரு யுகமாகவே தோன்றுகிறது 
அவளுக்கு ! 

பகல் வேளையில் காதலனையே நினைத்துப் புலம்பும் அவள் 
மாலையில் 

மன ஆறுதலின் பொருட்டுக் கடற்கரையிலும் 
அதனைச் சார்ந்த உப்பங்கழிக்கரையிலும் சென்றிருப்பது 
வழக்கம் . இன்று தனிமைத் துன்பம் மிகவும் வருத்தியதால் , 
வழக்கத்திற்கு முன்பாகவே - பகலிலேயே - வந்து இயற்கைக் 
காட்சிகளைக் காணலானாள் . 

நீலத்திரைக் கடலின் கோலத்தில் மனத்தைப் பறி 
கொடுத்து மணிக்கணக்காய்த் தன்னை மறந்து நிற்கும் இயல் 
புடையவள் , அவள் . ஓயாது வந்து கரையில் மோதும் 
அலைகளை நோக்கிய வண்ணம் சிந்தனையுலகிற் புகுந்து சிலை 
போல் நின்று விடுவதுமுண்டு. உப்பங்கழியிலுள்ள நெய்தல் 
மலர்களைக் கண்டு அவள் முகமும் மலரும் ; நாரைகளைக் 
கண்டு களிப்பாள் ; பிடிப்பதற்காக அருகிற் போய் , அவை 
அஞ்சியோடுவதைப் பார்த்து , கெக்கலி கொட்டி நகைப்பாள் . 
ஆனால் , இன்று ஒன்றிலும் அவள் பார்வை பதியவில்லை . 
உப்பங்கழிக் கரையில் வந்து உட்கார்ந்து விட்டாள் . 

ஊனக்கண் ஒன்றையும் நோக்கவில்லையென்பது உண்மை 
தான் . ஆனால் மனக்கண் விழிப்பாகவே வேலை செய்கிறது . 
காதலன் தன்னிடம் முன்பு ஒழுகிய இன்ப நிகழ்ச்சிக 
ளெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் அவள் உள்ளத்தில் உருப் 
பெற்று மாறிமாறித் தோன்றி இன்பம் செய்கின்றன , படக் 
காட்சி போல ! ஒரு நொடியில் இவை 

மறைகின்றன . 
பிரிந்த காதலன் மீண்டு வருகிறான் . எதிர் சென்று கண்டு 
களிகூர்கிறாள் , காதலி . பிறகு காதலர்கள் கூடி மகிழ்கிறார் 


41 


மாலைப் பொழுதே- ! 


கள் . 


கா 


இது அடுத்த காட்சி . இப்படி அடுத்தடுத்து 
எத்தனையோ இன்பக் காட்சிகள் . இடையிடையே துன்பக் 
காட்சிகளும் தோன்றும் . என் செய்வாள் ? பிரிந்த காதலனின் 
பின்னால் தன் மனத்தையும் போக்கி விட்டாள் , அப்பேதை ! 
அவள் வந்து உட்கார்ந்து நெ 

நெடுநேரமாகிவிட்டது . 
அதை அவள் உணர்ந்ததாகத் தெரியவில்லை . பதுமைபோல் 
அசையாமல் ஒரே நிலையில் இருக்கிறாள் . உடம்பு அசைய 
வில்லை தான் ; உள்ளந்தான் அசைகிறதே ! அவளுக்கு நேரம் 
போவது எப்படித் தெரியும் ? 

பறந்து செல்லும் நாரை ஒன்று கத்தியது . அவ்வொலி 
அவளை விழித்து வெளி உலகத்தைப் பார்க்கச் செய்தது . 

ற்புறமும் சுற்றிப் பார்க்கிறாள் . அவள் முகத்தில் 
வியப்புக்குறி படர்கிறது ; 

அச்சத்தின் அறிகுறியும் 
அத்துடன் கலக்கிறது . 

நான் பகற்பொழுதில் அல்லவா இங்கு வந்தேன் ! 
அதற்குள்ளேயா மாலை நேரம் வந்து விட்டது ! இஃதென்ன 
விந்தை ! நான் வந்து கொஞ்ச நேரந்தானே ஆயிற்று ! 
என்று முணுமுணுக்கிறாள் . உடனே உப்பங்கழியிலுள்ள 
நெய்தல் மலர்களைப் பார்க்கிறாள் . அவை இதழ் குவிந் 
திருக்கின்றன . * 

அவளுக்கு ஐயமின்றித் தெரிந்து விட்டது , மாலைக் 
காலந்தான் வந்து விட்டது என்று , இரவு என்னும் எமன் 
இதோ வந்து விட்டான் என்பதை முன்னமேயே அறிவிக் 
கும் தூ தனல்லவா இது ! என்று எண்ணியதும் , அவள் 
இதயம் சோர்ந்து விட்டது ; உடல் தளர்ந்து விட்டது ! 
மாலைப் பொழுதின் மீது பீறிக்கொண்டு எழுகிறது , கோபம் ! 
நிந்தையாகப் பேசுகிறாள் : 

நெய்தல் மலர் காலையில் மலர்ந்து , மாலையில் குவியும் . 


காதற் கனி 


42 


என் 


“ மாலைப் பொழுதே ! உனக்கு இயக்கமே கிடை 
யாதோ ? 

காதலர் - குளிர்ந்த கடற்கரையிலுள்ள 
நாட்டின் தலைவர்- என்னைப் பிரிந்து சென்றிருக்கிறார் 
இப்பொழுது . பிரிந்தாரை வருத்தும் நீ இது தான் சமய 
மென்று உன் விருப்பம்போலெல்லாம் வந்து துன்புறுத்தலா 
மென்று எண்ணியிருக்கிறாயா ? கேள்வி முறையே கிடை 
யாது போலிருக்கிறதே ! வழக்கம்போலவே வருகிறா 
யென்று 

எல்லோரும் நினைக்கும்படி நடுப்பகலிலேயே . 
வருகிறாயே ! உன் முறை கேட்டைக் கேட்பார் ஒருவரும் 
இல்லையா ? இதோ வளைந்து செல்லும் உப்பங்கழியிலுள்ள 
நெய்தல் மலர்கள் குவிந்து விடும்படி இனி நீ காலையிலேயும் 
கூட வருவாய் போலிருக்கிறதே ! அப்படி வந்தாலும் 
உன்னைத் தடுப்பார் யார் ? ஒருவருமில்லை! 

தண்கடற் சேர்ப்பன் பிரிந்தெனப் பண்டையில் 
கடும்பகல் வருதி , கையறு மாலை ! 
கொடுங்கழி நெய்தலும் கூம்பக் 
காலை வரினும் களைஞரோ இலரே ! 
[ சேர்ப்பன் - நெய்தல் நிலத்தலைவன் ; கடலும் கடற்கரையடுத்த 
நிலமும் நெய்தல் எனப்படும் : பிரிந்தென - பிரிய : பண்டையில் - 
முன் வருங்காலத்தில் வந்தாற்போல ; வருதி - வருகிறாய் ; 
கையறு மாலை - செயல் அறுதற்குக் காரணமாகிய மாலைக்காலமே ! ; 
கொடுங்கழி - வளைந்து செல்லும் உப்பங்கழி ; 

உப்பங்கழி ; கூம்ப - குவிய ; 
களைஞர் - விலக்குவோர் .) 


மாலையை நிந்திக்கிறாளா , தன் மன வேதனையை 
வெளியில் கொட்டுகிறாளா ? ஒரு குற்றமும் புரியாத மாலைக் 
காலம் அவளுக்குப் பெருங்குற்றவாளியாகவும் கொடுங்கோல் 
அரசன் போலவும் தோன்றுவது ஏன் ? காதல் செய்யும் 
விளையாட்டா இது ? 


43 


மாலைப் பொழுதே- ! 


பிரிந்த காதலரின் உள்ளத்தில் என்னென்னவோ 
விந்தைகள் நிசழ்கின்றன ! சந்திரன் நெருப்பாய்க் 
காய்கிறான் ! தென்றல் சுடுகிறது ! சந்தனம் செந்தீயாய்க் 
காந்துகிறது ! இப்படிப் பொருள்களின் நிலையே 
திரிந்து விடுகின்றனவே , பொழுதின் நிலை தானா மாறிய தாகத் 
சோன்றாது 

P 
மங்கையின் உள்ளத்தில் மாலைப்பொழுது பகலிலேயே 
வந்துவிட்டதுபோல் தோன்றியதில் வியப்பில்லை . " காலை 
யிலும் வருவாயோ என்று வினவுகிறாளே , அதில் அவள் 
உள்ளத்தின் உணர்ச்சி பொங்கிய வியப்புடன் ஒளிர்கிற 
தல்லவா ? 
காதலியின் பிரிவாற்றாமையை 

எவ்வளவு நன்றாய் 
எடுத்துக்காட்டுகிறது , இச்செய்யுள் ! 


I 


[ 45 - ஆம் பக்கக் குறிப்பு ) 

* நாழிகை வட்டில் - பண்டைக்காலத்தில் கடிகாரம் கிடை 
யாது . ஆகையால் பழந்தமிழர்கள் பொழுதை அளந்தறிவதற்கு ஒரு 
கருவியை அமைத்திருந்தார்கள் . அஃதாவது , நீர் நிறைந்த ஒரு 
பாத்திரத்தின் அடியில் சிறு தொளை செய்து , அதன் வழியாக ஒரே 
அளவாக நீர் வெளிப்படும்படி செய்திருந்தார்கள் . அதிலிருந்து 
சிறு சிறு துளியாக வரும் நீரைக்கொண்டு நாழிகையை அறிந்தனர் . 
இதற்கு ‘ நாழிகை வட்டில் என்று பெயர் . 


காதலும் கடமையும் 


மெல்லென வீசும் குளிர்ந்த காற்றில் மிதந்து வந்து 
ஒலிக்கும் அக்குரலில் எவ்வளவு சோகம் ! உள்ளத்தில் 
தேங்கிய ஏக்கவெள்ளம் கரை புரண்டு வெளிப்பட்டது போல் 
அலையலையாய் வருகின்றன உருக்க மொழிகள் ! 

இரவின் அமைதியைக் கலைத்துக் கொண்டு எங்கிருந்து 
எழுகிறது அக்குரல் ? ஆண் குரல் என்பதில் ஐயமில்லை. 
அவனுக்கு என்ன கவலை ? காதலியைப் பிரிந்த கலக்கமோ ? 


நடுக்காட்டில் விளக்கொளி விளங்குகிறதே, அது 
என்ன சிற்றூரா ? முன்னே அங்கு ஊர் இருந்ததாகத் தெரிய 
வில்லையே ! 

தழைவேய்ந்த குடிசைகள் எவ்வளவு ஒழுங்காய் வரிசை 
வரிசையாக அமைக்கப் பட்டிருக்கின்றன ! எல்லாம் ஒரே 
மாதிரியாய் இருப்பது ஏன் ? கூடாரங்களோ ! 

இது என்ன மதில் போல் நான்கு புறத்திலும் முள் 
வேலி இடப்பட்டிருக்கிறதே ! அதோ யானைகள் , குதிரைகள் 
எல்லாம் காணப்படுகின்றன ! இதோ வாள் , வில் , தூணி , 
எறிகோல் , கிடுகு முதலிய படைக்கலங்களெல்லாம் வைக்கப் 
பட்டிருக்கின்றன ! சரி , சரி ! அரசன் படையெடுத்து வந்து 
தங்கியிருக்கும் இடமல்லவா இது ! ஆம் ; பாசறைதான் ! 

தழைக் குடிசைகளில் வீரர்கள் யாவரும் கண்ணுறங்கு 
கிறார்கள் . பகல் முழுவதும் போர் புரிந்து வந்த களைப்பு 
மிகுதியாய் இருக்குமல்லவா ? எத்தனை குடிசைகள் ! 
எவ்வளவு வீரர்கள் ! 

நடுவில் அமைந்து உயர்ந்து விளங்கும் குடிசை 
அரசனுடைய இருப்பிடம் . பல நிறமுள்ள மதில் திரை 


45 


காதலும் கடமையும் 


கட்டப்பட்டிருப்பதே அவ்விடத்தைத் தனியாகச் 
சிறப்பித்துக் 

காட்டுகிறது . ஆட்கள் சிலர் அங்குள்ள 
விளக்குகளைத் தூண்டிச் சுடர் விட்டு எரியும்படி செய்து 
ரவைப் பகலாக்கிக் 

பகலாக்கிக் கொண்டிருக்கின்றனர் . மெய் 
காப்பாளர் காவலாகச் சூழ்ந்து திரிகின்றனர் . * நாழிகை 
வட்டிலால் பொழுதையறிந்து கூறுவோர் நேரத்தை அவ்வப் 
பொழுது அறிவிக்கின்றனர் . 

படுக்கையில் ஒரு கை வைத்தும் , ஒரு கையில் தலையைத் 
தாங்கியும் தோன்றுகிறவன் தான் அரசன் என்று அறியலாம் . 
அவன் உள்ளத்தில் அன்று நடந்த போர் நிகழ்ச்சிகள் மோதி 
யலைக்கின்றன என்பதை அவன் முகம் நன்கு காட்டுகின்றது . 

யானைகளின் துதிக்கைகள் பாம்பு பதைப்பதைப் போல் 
நிலத்தில் விழுந்து பதைக்கும்படி வாளினாலே வெட்டி 
வீழ்த்தி வெற்றியை உண்டாக்கிச் செஞ்சோற்றுக் கடன் 
கழித்து இறந்த வீரர்களை எண்ணுகிறான் ! அம்புகள் 
தைக்கப்பெற்று உடம்பெங்கும் புண்ணாகி வருந்தும் குதிரை 
களை நினைக்கிறான் ! இப்படிப் பல சிந்தனைகள் . யாவரும் 
கண்ணுறங்கும்போது அரசனுக்கு எத்தனை கவலைகள் ! 

அரசனைத் தவிர யாவருமா கண்ணுறங்குகிறார்கள் ? 
அவ்வாறு சொல்வது சரியன்று . ஏன் ? போரில் காயம்பட்ட 
வீரர்களுக்குக் கண்ணுறக்கம் ஏது ? உடற் புண் வேதனையில் 
தூக்கம் பிடிக்குமா ? உடற்புண் இருக்கட்டும் . மனப் 
புண்ணும் - உற்றாரைப் பிரிந்த துயரம் , காதலியைக் காண 
வேண்டுமென்னும் எக்கம் முதலியன - கண் துஞ்சாமைக்குக் 
காரணமல்லவா ? இப்படி எத்தனை பேர் கண்ணுறங்காமல் 
கலங்குகிறார்களோ ! 

இதோ இந்தக் குடிசையிலிருந்து தான் சோகக் குரல் 
வருகிறது . தனிச் சிறப்புடன் அமைந்திருக்கும் இவ்விடத் 
43 - ஆம் பக்கம் பார்க்க . 


காதற் கனி 


46 


தின் அமைப்பு , படைத்தலைவனின் இருப்பிடம் என்பதை 
எடுத்துக் காட்டுகிறது ! 

படைத்தலைவனுக்கு என்ன கவலை ? போரைப் 
பற்றியா ? வீட்டைப்பற்றியா ? இதோ அவன் மொழி 
களாலேயே அதனை அறிவோம் : 

நெஞ்சே ! கார்காலமோ தொடங்கி விட்டது . 
நிலையில் நம் காதலி எவ்வளவு வேதனை கொள்வாள் ! 
நம்மைப்பற்றித்தான் என்ன எண்ணுவாள் ! வாக்குறுதி 
யளித்தவாறு 

வரவில்லையென்று பெருஞ்சீற்றம் கொள் 
வாளே ! இங்கு நாமிருக்கும் நிலையை எவ்வாறு உணர்வாள் 


அவள் ! ) 


“ அகன்ற வானமெல்லாம் மறைந்துவிட்டது மேகக் 
கூட்டங்களால் . கதிரவன் ஒளியைக் காண்பதும் கனவாய் 
விட்டது . பெண் யானைகளுடன் கூடிய ஆண் யானைகளின் 
கூட்டம் நனைந்து குளிரும்படி மிகுதியாகச் சொரிகிறது 
மழை . ஆயினும் , வேற்படைகள் மின்னும் பாசறையில் , 
வெற்றியால் விளையும் புகழை மேலும் விரும்பிப் பகைவ 
ருடன் மாறுபட்டுக் கண்ணுறங்காமல் இருக்கிறான் அரசன் ! 
போரை நடத்தும் பொறுப்போ நம்மைச் சேர்ந்திருக்கிறது ! 
நாம் என் செய்வது ? 

" இவ்வேளையில் நம்மையே எண்ணி எதிர்நோக்கி 
யிருப்பாளல்லவா , நம் காதலி ! காயா , கொன்றை , முல்லை, 
தவளம் முதலிய மலர்கள் இதழ்விரிந்து கார்ப்பருவத்தைக் 
காட்டி அவளை வருத்துமே ! கோவலர் புல்லாங்குழலில் 
ஊதும் செவ்வழிப் பண்ணைக் கேட்டால் கனிமையில் 
இருக்கும் அவள் , உயிர் வாடுவாளே ! ” 

காதலியை எண்ணிக் கலங்கும் காதலன் உள்ளத்தில் 
சிறிது சினம் எழுகிறது அரசன் மீது ! அத்துடன் அவன் 
மனத்தில் பொங்கிய ஆவலுமல்லவா வெளிப்பட்டு விடுகிறது ! 


47 


காதலும் கடமையும் 


நமது 


ஆசை ! 


வேந்தனுக்கு நாடு பிடிப்பதில் தான் எவ்வளவு 

வான மளாவிய எத்தனையோ கோட்டைகளைப் 
பிடித்து விட்டானே ! அவைகள் போதாவா ? வெற்றி முரசம் 
வீறிடுகிறதே ! போரை நிறுத்தி விட்டால் என்ன ? அவ்வாறு 
செய்தால் இப்பொழுதே புறப்பட்டு விடுவேனே என் 
காதலியைக் காண்பதற்கு ! நெடுந்தொலை என்று நினைக்க 
மாட்டேனே ! தேரில் ஏறிச் சென்று ஒளியுடன் விளங்கும் 
பிறைச் சந்திரனைப் போல் அழகொளி வீசும் நெற்றியை 
யுடைய அவளைக் கண்டு களி கூர்வேனே ! " 

நனிசேய்த் தென்னாது நற்றேர் ஏறிச்சென்று 
இலங்கு நிலவின் இளம்பிறை போலக் 
காண்குவெந் தில்ல அவள் கவின்பெறு சுடர்நுதல் 
விண்ணுயர் அரண்பல வௌவிய 
மண்ணுறு முரசின் வேந்து தொழில் விடினே 
( நனி சேய்த்து என்னாது - ( காதலியின் இருப்பிடம் ) மிகவும் 
தொலைவில் இருக்கிறது என்று நினைக்காமல் ; இலங்கு நிலவின் - 
விளங்குகின்ற ஒளியினையுடைய ; காண்குவெம் - பார்ப்போம் ; 

நெஞ்சையும் உளப்படுத்திப் பேசுகிறான் : கவின்பெறு 
சுடர் நுதல் - அழகு பொருந்திய ஒளியுடைய நெற்றி ; விண் உயர் 
அரண் - வானளாவி உயர்ந்துள்ள மதில்கள் ; வௌவிய - கவர்ந்த ; 
மண்ணுறு முாசின் - மார்ச்சனை பொருந்திய வெற்றி முரசினை 
யுடைய : தொழில் விடின் - போர்ச்செய்கையை நிறுத்துவானானால் : 
தில்ல - இது விருப்பத்தையுணர்த்தும் . ) 

காதல் உணர்ச்சி ஒரு புறம் ; கடமை உணர்ச்சி மற்றோர் 
புறம் . இரண்டும் போரிடுகின்றன , வீரன் மனத்தில் . 

புறத்தில் நிகழ்ந்த போரில் தளராது முன்னின்று 
பொருது வென்ற வீரன் , அகத்தில் நிகழும் போரில் தளர்ந்து 
வருந்துவது விந்தையாக இருக்கிறதல்லவா ? 

வீரன் உள்ளத்தில் வெற்றி மாலை சூடி விளங்குவது 
எது ? காதலா , கடமையா ? 


தன் 


. 


பாணன் வந்தான் " 


* 
காதல்நோய் வருத்தும் உள்ளத்தில் கோபத்தீ மூண்டு 
எழுகிறது , அடியுண்ட , நாகம் 

நாகம் சீறியெழுவதைப்போல ! 
புருவங்கள் நெற்றியில் ஏற , கண்கள் சிவக்கக் குரல் உச்ச 
நிலையை எய்துகிறது . 

‘ நம் எதிரில் நிற்பவன் பாணன் ; நமது கா கலனால் 
அனுப்பப்பட்டவன் . அவனிடம் கோபமொழிகளைக் 
கொட்டுவது சரியன்று ; பயனுமில்லை . இப்படியெல்லாம் 
எண்ணுவதற்கு இடந்தந்ததா அக்கோபம் ? 

தலைவிக்கு இவ்வளவு கோபம் ஏற்பட்டது ஏன் ? 
தன்னிலை மறந்து சினமொழிகளைச் சிந்துவதற்கு என்ன 
காரணம் ? 

அவளது அப்போதைய உணர்ச்சியும் , உடலும் இருந்த 
நிலையில் பாணன் உரைத்த மொழிகள் அமைதியற்றிருந்த 
அவள் நரம்புகளிற் பாய்ந்து சினத்தை ஊட்டிவிட்டன. 


மழை பெய்து விட்ட மாலைக்காலம் . ஊர்ப்புறத்தி 
லுள்ள பாக்கத்தில் ஒரு சிறு கோயில் , வயது முதிர்ந்த 
பெண்கள் சிலர் , நெல்லும் முல்லை மலரும் தூவிக் கடவுளை 
வழிபடுகின்றனர் ; கைகுவித்துக் கண்மூடி நிற்கின்றனர் . 
நெடுநேரம் ஆகியும் அவர்கள் அந்த நிலையிலேயே இருக்கின் 
றனர் . எதையோ எதிர்பார்த்து நிற்பதாக அவர்கள் முகக் 
குறியிலிருந்து புலனாகிறது . திடீரென்று 

தி டீ ரென்று அவர்களின் 
முகம் மலர்கிறது . உடனே கண்களைத் திறந்து அகங்களிக்க 
முகம் பூக்க விரைந்து புறப்படுகின்றனர் . அவர்கள் மகிழ்ச் 
சிக்குக் காரணமென்ன ? 
கோயிலின் அருகில் இடையர் சேரி . 

ஒரு வீட்டின் 
தொழுவத்தில் பசுவின் கன்றொன்று கட்டப்பட்டிருக்கிறது . 


49 


பாணன் வந்தான் 


. 


பகல் முழுவதும் தாயைப் பிரிந்த அச்சேய் பாலுண்ணும் 
விருப்பம் மிகுந்து , தாய் வருகையை ஆவலுடன் 
நோக்கி , நிலை கொள்ளாமல் கட்டுமுளையைச் சுற்றிச்சுற்றி 
வருகிறது ; அம்மா என்று அலறுகிறது . 

இதைக் காண்கிறாள் , அக்கன்றினிடம் தோழமை 
பூண்ட அவ்வீட்டு இடைச்சிறுமி . அவள் உள்ளத்தில் 
இரக்கவுணர்ச்சி நிரம்புகிறது . கன்றின் அருகிற் செல் 
கிறாள் . மழைக்காற்று சில் லென்று வீசுவதால் அவளுக்குக் 
குளிர் நடுக்குகிறது . இரண்டு கைகளையும் தோள் மீது 
கட்டிக்கொண்டு , சுழன்று சுழன்று வந்து கத்தும் கன்றின் 
நிலையைப் பார்க்கிறாள் . அதன் துயரைக் காண அவள் 
மனம் பொறுக்கவில்லை . * மேய்ச்சல் துறையிலிருந்து 
பசுக்கள் ஏன் இன்னும் வரவில்லை ? என்னும் சிந்தனை 
யோடு அவை வரும் வழிப்பக்கம் நெடுந்தொலையில் கண்களை 
யோட்டி நோக்குகிறாள் . குளிரைப் பொருட்படுத்தாமல் 
தன் கைகளால் கன்றின் உடம்பைத் தடவிக்கொடுத்து , 
“ ஏன் கத்துகிறாய் ? அம்மா வரவேண்டுமா ? பால் குடிக்க 
வேண்டுமா ? வருந்தாதே ! இதோ இப்பொழுதே வந்து 
விடுவாள் உன் தாய் ! ” என்று அன்பு கனிந்த மொழிகளை 
ஆர்வங்கலந்து மொழிகிறாள் . 

இப்பொழுது வந்துவிடுவாள் உன் தாய் 
இடைச்சிறுமியின் மொழிகள் தான் , கண்ணை மூடிக் கடவுளை 
எண்ணியிருந்த முதுபெண்டிரை மகிழ்ச்சியடையச் செய்து 
விட்டன . 
இடைச்சிறுமியின் 

மொழியால் 

முது பெண்டிர் 
மகிழ்ந்தது ஏன் ? வேறொன்றுமில்லை . 

அவர்கள் விரும்பி 
வந்த நற்சொல்லாக அது அமைந்தது தான் . 

தலைவி , தன் காதலனைப் பிரிந்து பல மாதங்கள் ஆகி 
விட்டன , அவன் குறிப்பிட்டுச் சென்ற கார்காலமும் வந்து 


என்ற 


காதற் கனி 


50 


விட்டது . ஆனால் , அவன் வாவில்லை . சொன்னபடி வராத 
அவன் இனி எப்பொழுது வருவானோ ! யார் கண்டார்கள் : 
இந்த ஏக்கம் தலைவியின் உள்ளத்தை உருக்கி உடலை வாடச் 
செய்துவிட்டது . இரவு பகல் எந்த நேரத்திலும் கண் 
ணுறக்கமின்றி ஒரே கவலையில் ஆழ்ந்துவிட்டால் , உடல் 
வளம் குன்றுவது இயல்புதானே ! தோழி செவிலித்தாய் 
மு . 

தலியோரின் அன்புரைகளும் ஆறுதல் மொழிகளும் பெரு 
நெருப்பில் ஊற்றிய சிறுநீர் போல் ஆயின . ஆகையால் 
அவளுக்குக் காதலன் வருகையில் நம்பிக்கை பிறக்கும் 
சொற்களைச் சொன்னால் தான் பயனேற்படும் என்ற முடி . 
வுக்கு வந்தனர் . உடனே முதுபெண்டிர் சிலரை ஏவி 
நற்சொல் கேட்டுவரச் செய்தனர் . 

‘ நற்சொல் ஏற்பட்டது என்பதையறிந்த தோழி , 
செவிலியர் யாவரும் களிப்புடன் தலைவியிடம் நெருங்கி , 
எம்பெருமாட்டி ! உன் கவலை ஒழிந்தது . இப்பொழுதே 
வருவார் உன் காதலர் . முதுபெண்டிர் * விரிச்சி கேட்டு 
வந்து தெரிவித்தார்கள் . உணவுண்டு ஆடை திருத்தி மகிழ் 
வடன் நின் காதலரைக் காண்பதற்கு எழுந்திரு ! என்றனர் . 
‘ இப்பொழுது வருவாள் உன் தாய் என்ற இ 

ற இடைச் 
சிறுமியின் மொழி , தலைவனின் வருகையை ஆவலுடன் 
எதிர்நோக்கியிருப்போர்க்கு , இப்பொழுது 

வருவான் 
தலைவன் என்று தெய்வமே கூறியது போல் ஆயிற்று ! 
மக்கள் நம்பிக்கையின் போக்கு மிக்க விந்தையானது ! 

தோழி செவிலியரின் மொழிகள் தலைவியின் சிந்தையைத் 
தொட்டதாகத் தெரியவில்லை . எங்கோ செலுத்திய பார்வை 
யுடன் இடது கையால் தலையைத் தாங்கியவண்ணம் பதுமை 
போல் பள்ளியிற் சாய்ந்திருந்தாள் , முத்து முத்தாய்ச் 
சிந்தும் கண்ணீர்த்துளிகள் நிற்கவில்லை. 
* விரிச்சி = நற்சொல் . 


51 


“ பாணன் வந்தாள் 


தலைவன் வருகையினாலன்றித் தலைவியின் மனத்துயரை 
மாற்றமுடியாது என்று உறுதியாய் உணர்ந்தனர் தோழி 
முதலியோர் . என்ன செய்வார்கள் ! கடைசி முயற்சியிலும் 
தோல்வியைக் கண்டதால் அவர்கள் கவலைபாயும் உளத்தோடு 
செயலற்று நின்றனர் . 

அப்பொழுது வாயிற்காவலன் மெதுவாய் உள்ளே 
வந்தான் . யாவர் நிலையையும் கண்டு திகைத்தவனாய்த் 
தான் சொல்ல வந்த செய்தியை யாரிடம் எப்படிச் சொல்வ 
தென்று 

தெரியாமல் தூரத்திலேயே நின்றுவிட்டான் . 
தற்செயலாய்த் திரும்பிய தோழி அவனைக் கண்டாள் . 
ஏதோ புதுமை அவன் முகத்தில் ஒளிர்வதாய் உணர்ந்து 
பாய்ந்து ஓடினாள் . சிறிது நேரத்தில் மகிழ்பூத்த முகத் 
துடன் இளமான் போல் துள்ளி ஓடிவந்தாள் தலைவியிடம் . 

யாவரும் தூக்கத்திலிருந்து விழித்தவர்கள் போல் 
தோழியைப் பார்த்தார்கள் . தலைவியும் அவளை நிமிர்ந்து 
நோக்கினாள் . 
" போர்க்களத்திலிருந்து 

> என்று தோழி 
தொடங்கியதும் , தலைவியின் முகத்தில் சிறிது ஒளி தோன் 
றியது ; உடம்பில் உணர்வு ஏற்பட்டது . " என்ன ? " என்று 
ஆவல் தேங்கிய முகத்தினளாய் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் . 

பாணன் வந்திருக்கிறான் ! " 
தோழி - இவ்வாறு முடித்ததும் தலைவியின் 
எழுச்சி தளர்ந்து விட்டது . மேகத்திலிருந்து வெளிப்பட்டு 
ஒளி வீசிய முழுச்சந்திரன் , மீண்டும் மேகக்கூட்டத்தினுள் 
புகுந்தது போலாயிற்று அவள் முகம் . 

“ ஏதோ செய்தி சொல்ல வேண்டுமாம் . தலைவர் 
சொல்லியனுப்பியிருக்கிறாராம் . அவனை வரச்சொல்லலாமா? ” 

“ பாணன் வந்தான் ” என்றதுமே தலைவிக்குச் செய்தி 
புரிந்துவிட்டது . “ தலைவர் வர இன்னும் சிறிது காலமாகும் 


மன 


52 


காதற் கவி 


LA 


வராத 


என்று சொல்லப்போகிறான் . பாணன் வாயால் 

வாயால் இதைக் 
கேட்பானேன் " என்ற எண்ணம் அவள் 

மனத்தில் 
எழுந்தது . காதலன் வருகையில் கருத்தூன்றியிருக்கும் 
அவளுக்குப் பாணன் வருகை சிறிதும் மகிழ்ச்சி தரவில்லை . 
அதற்கு மாறாய் வெறுப்பையே மிகுவித்தது . 

முன்னமேயே காதலன் பிரிவால் மூண்டிருந்த விரகத் 
தீ , கார்ப்பருவத்தால் கொழுந்துவிட்டு எரிபலாயிற்று . 
‘ வந்து விடுவார் , வந்து விடுவார் என்று இடையிடையே 
எழும் குளிர்ந்த எண்ணம் அத்தீயின் கொடுமையைத் தணித் 
துக்கொண்டிருந்தது . இப்பொழுதோ, குறித்த காலத்தில் 

தலைவன்மீது கோபமாக - உருவெடுத்திருக்கிறது , 
அத் தீ ! இச்சமயம் பாணன் வந்தானென்றால் அவன்மீது 
வெறுப்பேற்படுவது இயற்கை தானே ! தலைவர் இப் 
பொழுது வரமாட்டார் என்பதைத் தெரிவிக்க வந்துள்ளவ 
னல்லவா அவன் ! 

காதலர் என்ன சொல்லியிருக்கிறாரோ ! ஏதேனும் 
சிறப்பான செய்தி சொல்லியிருந்தால் ......... இப்படியும் 
அவளது ஆவல் உள்ளத்தின் அடியிலிருந்து ஒரு எண்ணம் 
பீறிட்டெழுந்தது . வெறுப்பை வென்று நின்றது , 
மொழிகளைக் கேட்க வேண்டுமென்ற அவா . 
அழைத்து வரும்படி சொல் 

என்று 
தோழியை நோக்கித் தலையை யசைத்துக் கண்களாற் 
சொன்னாள் , தலைவி . தோழி விரைந்து சென்றாள் . 

* தலைவர் வராவிடினும் , தலைவரிடமிருந்து பாணன் 
செய்தி கொண்டு வந்திருக்கிறானல்லவா ! ‘ நற்சொல் 
பலித்தது ! என்று மகிழ்வடைந்தனர் செவிலி முதலி 
யோர் ! 

தலைவி : -இங்கு வந்த காரியம் யாது : விரைவில் 
கெவித்துவிட்டுப் போ ! 


பாணன் 


61 


பாணனை 


* 


* 


53 


“ பாணன் வந்தான் 


கை 


பாணன் : -எம்பெருமாட்டி ! 

தாங்கள் 
பேசுவது என் : 

தலைவி :-( வெறுப்புடன் ) வீண்மொழி (பேசவேண் 
டாம் . வந்தகாரியம் என்ன ? உனது இசைத்திறங்களைக் 
காட்டிப் பரிசில் பெறுவதற்குத் தலைவர் இங்கில்லை . 
யால் , நீ போகலாம் . 

பாணன் :-(சிறிது தயங்கி ) தலைவரிடமிருந்து கானே 
நான் வந்திருக்கிறேன் ! 

தலைவி :-அப்படியா! தலைவரிடம் பெற்ற பரிசு போதா 
தென்று என்னிடமும் பெற்றுப்போகலாமென்று வந்திருக் 
கிறாயோ ? 

பாணன் :-ஒன்றும் அறியாதது போல் தாய் பேசுவது 
வியப்பையளிக்கிறது ! 

தலைவி :-( கோபக்குறியுடன் ) என்ன சொல்கிறாய் பா 
பாண ! 

பாணன் :-( புன்சிரிப்புடன் ) தலைவரிடமிருந்து செய்தி 
கொண்டுவந்திருக்கிறேன் என்பதைத் தெரிந்தே , தாய் 
இங்ஙனம் பேசுகிறார்கள் ! 

தலைவி :-( முகங்கடுத்து ) விளையாட்டுரை பேசுவது 
தலைவரிடத்தில் இருக்கட்டும் . என்ன செய்தி கொண்டு 
வந்திருக்கிறாய் என்பதைச் சீக்கிரம் சொல் ! 

பாணன் : -இவ்வளவு கோபம் கொள்கிறீர்களே , தாயே ! 
அடியேன் தவறொன்றும் புரியவில்லையே ! 

தலைவி : -பாண ! மேலும் பேச்சை வளர்க்காதே 
சொல்வதை விரைவிற் சொல் ! 
பாணன் : -- சற்றுப் பொறுமையுடன் 

பேசலாகாதா , 


தலைவி : - சொல்லப் போகிறாயா , இல்லையா ? 
பாணன் - சொல்லக்தானே வந்திருக்கிறேன் ! 
தலைவி :-சொல் ! சொல் !! 


காதர் கனி 


54 


பாணன் - தங்கள் பிரிவால் பெரிதும் வருந்திக்கொண் 
உருக்கிறார் , தலைவர் ...... 

தலைவி :-( இகழ்ச்சியாய் ) தலைவருக்கு எனது நினைவு 
... ட இருக்கிறதா ? உம் ........ 

பாணன்: - தங்களை மறந்தாலல்லவா நினைக்க வேண்டும் 


அவர் ! 


தலைவி : -சாதுரியமாய்ப் பேசுகிறாய் ! 
பாணன் :-உண்மையைச் சொன்னேன் ! 

தலைவி :-( இகழ்ச்சியாய் நகைத்து ) எப்பொழுதும் 
என்னையே எண்ணிக்கொண்டிருந்து 

தமது கடமையைக் 
கூடச் சரிவரச் செய்யவில்லையல்லவா ! 

பாணன்: -மாறுபடப் புகல்கிறீர்கள் ! அரசனும் 
வியக்கும் படி பேராற்றலுடன் போர் புரிந்திருக்கிறார் 
யாவரும் அவருடைய திறமையை வாயாரப் புகழ்ந்து களிக் 
கிறார்கள் ; அறிவிலும் வலிமையிலும் முன்னில்லாததோர் 
புதிய ஒளி கிளர்ந்து விளங்குகிறதென்று அதிசயிக்கிறார்கள் . 
அந்த ஒளி தங்கள் மீது அவர் கொண்டுள்ள அளவற்ற 
காதலே ! 

தலைவி : -புகழ் பெறவேண்டும் என்னும் விருப்பமே ! 

பாணன் : - உண்மையை ஒப்புக் கொள்ள மறுக்கிறீர்கள் , 
அங்ஙனமாயினும் அவரடையும் பெருமை தங்களுடையது 
தானே ! 

தலைவி :- சொன்ன சொல் தவறும் அவருடைய 
பெருமையே பெருமை ! 

பாணன் : -- தலைவரைத் தாங்கள் அவமதித்துப் பேசுதல் 
இழுக்கல்லவா , காயே ! 

தா 
தலைவி : -உனது அறிவுரைகளைக் 

கேட்க இங்கு 
ஒருவருமில்லை, பாண ! < வெற்றி வீரர் அந்த வெள்ளத்தில் 
மிதந்து கொண்டிருக்கிறார் ! இன்னும் பல வெற்றிகளால் 


* 


55 

4 பாணன் வந்தான் ” 
வீறுபெற்றுக் களிப்புடன் திரும்பக் காலமாகும் . இதைத் 
தானே நீ சொல்ல வந்தாய் ? நல்லது . நீ போகலாம் . 

பாணன் : -தாயே ! மன்னிக்கவேண்டும் . பெண்களுக்கு 
உரியதை நினைவூட்டினேன் . தலைவர் வாக்குறுதி பிறழ்பவர் 
அல்லர் . அரசர் , போரைக் கைவிடாதிருக்கிறார் . அரசருக்கு 
உற்ற துணைவரல்லவா நம் தலைவர் ! அவருக்குள்ள பொறுப்பு 
தங்களுக்குத் தெரியாதா ? அவரில்லையெனில் போர் ஏது : 
இந்நிலையில் எவ்வாறு வருவார் அவர் . ஆதலால் இன்னும் 
ஒரு திங்களில் திரும்பி வருவதாகத் தெரிவிக்கச் சொன்னார் . 

தோ அரசர் அகமகிழ்ந்தளித்த வெற்றிப் பரிசாகிய இப் 
பொற்பூவை 

அடையாளமாகக் கொடுத்திருக்கிறார் . 
பாருங்கள் ! 

தலைவி : -இன்னும் ஒரு திங்கள் ! .... (வெறுப்புடன் 
நகைத்து ) நல்லது ! இதுதான் என்ன உறுதி ? ஒரு ஆண்டும் 
ஆகலாம் ! போ ! போ !! பாணனே ! நான் மகிழ்வுடன் இருக் 
கிறேன் என்று தலைவரிடம் கூறு ! பொற்பூவை நீயே 
வைத்துக்கொள் . எத்தனையோ பரிசுகள் அவரிடம் 
பெற்றிருக்கிறாயல்லவா ? அவற்றுடன் இருக்கட்டும் இதுவும் ! 

பாணன் : - தாய் இங்கனம் வெறுத்துப் பேசுவது சரி 
யன்று . பிரிவுத்துன்பம் தங்களுக்குமட்டுந்தானா தலைவருக்கு 
இல்லையா ? உண்மையாய்ச் சொன்னால் அவருக்கு மிகுதி 
யென்றே விளம்பவேண்டும் . அடடா ! பாசறையில் இரவுப் 
பொழுதெல்லாம் கண்ணுறக்கமின்றி அவர்படும் வேதனையை 
அளவிட்டுச் சொல்லமுடியாதே ! இதனை 

இதனை உள்ளபடியறிந் 
தால் தாங்கள் அவரிடம் மாறுபட்டு இவ்வாறு வெறுத்துப் 


* போரிலே மிகுந்த வீரங்காட்டிப் பகைவரை வென்ற வெற்றி 
வீரர்க்குப் , பொன்னால் செய்த பூவை மகிழ்ந்தளித்துச் சிறப்புச் 
செய்தல் , பண்டைத் தமிழாசரின் மரபு . 


காதற் கனி 


56 


என் 


பேசமாட்டீர்கள் ! தங்கள் துயரினும் பதின் மடங்கு பெரிது 
அவர் துயர் , தாயே ! 

தலைவி :- என்ன சொன்னாய் ! பிறரிடம் இல்லாத தன்மை 
களை உள்ளனவாகப் புகழ்ந்து இசைபாடி வயிறு வளர்க்கும் 
பேதைப் பாணனே ! உனக்கும் பெண்ணுள்ளம்பற்றி என்ன 
தெரியும் ? செல்வரையும் சிறந்த நிலையில் உள்ளவரையும் 
பசப்பு மொழிகளால் மயக்கி மனந்தடுமாறச்செய்து 
பரத்தையர் மாட்டு ஈடுபடச்செய்யும் உன்னிடம் பெண் 
களின் மனத்தையறியும் அறிவு ஏது ? துயரத்தை 
அளந்தறிய வல்லவனோ நீ ! 

பாணன்:-- மன்னிக்கவேண்டும் , தாயே ! இவ்வளவு 
சீற்றம் கொள்வதற்கு இவ்வேழைப் பாணனா ஏற்றவன் ? 
அடாத மொழிகளால் இந்த ஏழையின் மனத்தைப் புண் 
படுத்துவது அடுக்குமா ? ஒருவரது உயர்குணங்களையும் , 
செயற்கரிய செயல்களையும் புகழ்ந்து பாடுவதும் , அன்னோர் 
இனியதென்று விரும்புவதை மாசிலா வழியில் அடையத் 
துணை நிற்பதும் ஆகிய எனது தொழிலைக் கடிந்து பேசிய 
மொழிகள் , தங்கள் கோபத்தின் போக்கை நன்கு கா 
காட்டு 
கின்றன ! தங்கள் துயரினும் தலைவரின் துயர் பெரிதென்று 
தானே சொன்னேன் ! இதில் தவறென்ன இருக்கிறது ? 
தலைவர் நிலையை நேரில் அறிந்தவர்கள் இங்கனமே சொல் 
வார்கள் என்பதில் எனக்குச் சிறிதும் ஐயமில்லை. 

தலைவி: - தலைவரிடம் பல பரிசுகள் பெற்றுள்ள நன்றி 
உன் உள்ளத்தில் உறைந்திருக்கிறது என்பதை நன்கு 
காட்டுகின்றன , உனது மொழிகள் ! தலைவரைப் புகழ்ந்து 
புகழ்ந்து உனது நா நல்ல தேர்ச்சியை அடைந்திருக்கிறது 
என்பதும் விளங்குகிறது ! பிறரைப்பற்றி அறியவேண்டிய 
கட்டாயம் உனக்கு என்ன இருக்கிறது ? அவர்கள் பரிசு 
கொடுக்கப் போகிறார்களா ? 


57 


" பாணன் வந்தான் 


பாணன் : - தாங்கள் அடைந்துள்ள துயர் நிலையில் என் 
மொழிகளின் உண்மையை உணராது , அல்லது உணர்ந்தும் 
வேண்டுமென்று இவ்வாறு பேசுகிறீர்கள் ! என்னை எவ்வளவு 
வேண்டுமானாலும் இகழ்ந்து பேசிக்கொள்ளுங்கள் . அதனால் 
தங்கள் பிரிவால் 

பிரிவால் தங்களைக் காட்டிலும் துன்புறுகிறார் 
தலைவர் என்னும் உண்மை பொய்யாகாது . 

தலைவி :-பிடிவாதமாய்ப் பேசும் பாணனே ! அறியாது 
கூறுகிறாய் ! இருவர் நிலையையும் எண்ணிப்பார்த்தாயா ? 
அதற்கு உன்னிடம் அறிவில்லை. போர் முயற்சியில் ஈடு 
பட்டிருப்பவருக்கு அதிலேயே மனம் செல்லப் பகற் 
பொழுது பரபரப்புடன் கழிந்து விடுகிறது ! இரவு சிறிது 
நேரம் பிரிவுத்துயரால் வருந்துகிறாரோ என்னவோ 
எனக்குத் தெரியாது ! பின்னர் , உடற்களைப்பானது ஆழ்ந்த 
தூக்கத்தில் கட்டாயம் வீழ்த்திவிடும் ! இது இயற்கை . 
பொழுது விடிந்ததும் மீண்டும் போர் முயற்சி ! இப்படியே 
நாட்கள் எளிதிற் கழிந்துவிடும் அவருக்கு ! எனக்கோ ?...... 
என் நிலை என்ன தெரியுமா ? 

பாணன்: - சொல்லுங்கள் ! 

தலைவி : - அன்பில்லாத பாணனே ! கூட்டங்கூட்டமாய்த் 
திரண்டுள்ள மேகங்கள் கருமை நிறமுடையனவாய் முழங்கிக் 
கொண்டு வர , பசுமையான கொடியிலுள்ள முல்லைப்பூக்கள் 
மலர்ந்து மணம்வீசி , கார்காலத்தைப் பறைகொட்டி அறிவிக் 

T றன .. இடையர்கள் மேய்ச்சல் இடத்திலிருந்து பல 
நூற்றுக்கணக்கான பசுக்களைத் தமது புல்லாங்குழலின் 
ஓசையால் திரட்டி ஓட்டிக்கொண்டு வரும்பொழுது அவற் 
றின் கழுத்திலுள்ள மணியோசையும் , அக்கோவலரின் 
குழலோசையும் பிரிந்தாரை வருத்தும் இரக்கமற்ற மாலைக் 
காலம் வந்துவிட்டது என்று தூது உரைக்கின்றன ! தலைவர் 
சென்றுள்ள நாட்டில் இவை உள்ளனவோ ? 


கின்றன . 


காதற் கனி 


58 


கருவி வானம் கார்சிறந்து ஆர்ப்பப் 
பருவம் செய்தன பைங்கொடி முல்லை ! 
பல்லான் கோவலர் படலைக் கூட்டும் 
அன்பின் மாலையும் உடைத்தோ 

அன்பில் பாண ! அவர்சென்ற நாடே ? ” 
( கருவி வானம் கார்சிறந்து ஆர்ப்ப - கூட்ட மான மேகம் 
கருமை நிறம் மிகுந்து முழங்க : பைங்கொடி முல்லை - பசுமையான 
கொடியிலுள்ள முல்லை மலர்கள் : பருவம் செய்தன - கார்ப்பரு 
வத்தைக் காட்டிப் பூத்தன : பல் ஆன் கோவலர் 

பலவாகிய 
பசுக்களை மேய்க்கும் இடையர் : படலை கூட்டும் - மாலைப்பொழுதிலே 
ஒன்றாய்க் கூடச்செய்யும் : அன்பு இல் மாலை - இரக்கமற்ற மாலைப் 
பொழுது ; தன்னை வருத்துவதாகலின் இங்கனம் கூறினாள் : 
உடைத்தோ - உடையதோ : அன்பு இல் பாண ; தலைவனது 
துயரையே பெரிதெனப் பாராட்டி அவனுட 

த ? 

லைவி வேறு 
படுவது சரியன்று 

என்றானாகலின் இவ்வாறு அழைத்தாள் : 
அவர் சென்ற நாடு - தலைவர் போர் புரியச் சென்றுள்ள நாடு . ) 

தலைவியின் வினாவுக்கு விடை கூறினானா, பாணன் ? 
இல்லை ; வாய் பேசாதிருந்தான் . என்ன விடை கூறுவான் . 
பெரும்பொழுதாகிய கார்ப்பருவத்தைக் காட்டும் முல்லையும் , 
சிறுபொழுதாகிய மாலையை அறிவிக்கும் பசுக்களின் கழுத்து 
மணியோசையும் தலைவன் இருப்பிடத்தில் ஏது ? 

தலைவி ஒன்றையுங் காணாது இல்லினுள் இருந்தாலும் , 
அவளுக்கு , மேகமுழக்கமும் , முல்லையின் மணமும் கார்ப்பரு 
வத்தை அறிவிக்கின்றன ! கோவலரின் குழலோசையும் , 
பசுவின் 

கழுத்து மணியோசையும் மாலைப் பொழுதைத் 
தெரிவிக்கின்றன ! என் செய்வாள் ! 

பிரிந்த காதலரை வருத்தும் - இவை , தனியளாய் 
வருந்தும் தலைவியைப் பெரிதும் துன்புறுத்தும் என்பதைப் 
பாணன் அறிய்னா ? 

கலைவன் துயரினும் தலைவியின் துயர் பெரிது கான் 
என்பதை இப்பொழுது உணர்ந்திருப்பானல்லவா, பாணன் ? 


3 / வ 


தேர்வேகமும் மனவேகமும் 


* 


ரை 


, 


என்ன இவ்வளவு விரைவாய்ச் செல்கிறது 
தேர் ! குதிரைகள் ஓடுகின்றனவா, பறக்கின்றனவா ? குளம்பு 
கள் நிலத்திற் படவில்லையே ! தரைக்கருகில் தாழ விரைந்து 
பறக்கும். அன்னப்பறவைகளைப் போலல்லவா காணப்படுகின் 
றன , அவ்வெண்புரவிகள் ! 

தேரில் யாரோ வீற்றிருப்பது போல் தெரிகிறதே 
அவன் யார் ! அரியேறு போன்ற பெருமிதம் பொலியும் 
வீரனாய்க் காண்கிறானே ! படைத்தலைவனோ ? ஆம் , ஆம் 
அவன் தான் ! வெற்றிக் களை விளங்குகிறதல்லவா முகத்தில்! 
விரைவு ஏன் ? சொந்த நாட்டைக் காண வேண்டும் என்னும் 
ஆவலோ ! அல்லது காதலியைக் கண்டு மகிழவேண்டும் 
என்னும் வேட்கையோ ! 

தேரோட்டும் பாகனிடம் என்னென்னவோ தெரிவிக் 
கிறானே , அவன் ! அவனது பரபரப்பில் வழிகளிற் காணும் 
விந்தையான மாறுதல்களைக் கூட உணர்ந்ததாகத் தெரிய 
வில்லை ! மனத்தொடு பொருந்தாத கண்களுக்குக் காணும் 
ஆற்றல் ஏது ? 

! எவ்வளவு மாறுதல் ! வரும்பொழுது காணப்பட்ட 
வறண்ட பாலை வனந்தானா இது ? இயற்கையின் விந்தையை 
என்னென்று இயம்புவது ! மழையென்னும் மந்திரத் தலைவன் 
தனது மந்திரக்கோலை நீட்டியதும் நீர்ப்பசையற்ற பாலை 
நிலம் குளிர்ந்த சோலைகளாய் மாறிவிட்டதே ! • 

ஃ 
நீண்ட காலமாய் நீரின்றிக் கிடந்த குளம் முதலிய 
தீர் நிலைகளெல்லாம் அருளுடையார் உள்ளம் போல் குளிர்ந்து 


* 


காதற் கனி 


60 


நீரினால் நிரம்பியிருக்கின்றன ! கொக்கு நாரைகளெல்லாம் 
அவற்றில் குதித்து விளையாடிக் கும்மாளம் போடுகின்றன ! 
வயிறாரப் புல் மேய்ந்த மான்கள் துள்ளிவிளையாடுகின்றன ! 

அன்னப் பறவைகள் அணியணியாய் நீரில் நீந்திக்களிக் 
கும் நேர்த்திதான் என்ன ! பொய்கையாம் நங்கை கார்கால 
நம்பியைக் களிப்புடன் நோக்குகிறாளோ என்னும்படி செந் 
தாமரை மலர்கள் பூத்துள்ள சீர்த்தி தான் என்ன ! கண்ண 
பிரான் மார்பில் முத்துமாலை ஒளிர்வது போல் , பசுமையாய்த் 
தோன்றும் மலைகளிலிருந்து அருவி நீர் ஓடி வரும் அழகு 
தான் என்ன ! 

மழையின்றி உலர்ந்து கிடந்த மரங்களின் கிளைகளெல் 
லாம் செந்தளிர்கள் தழையப் பெற்று , பன்னிற மலர்கள் 
பூத்துக் குலுங்குகின்றன , பிரிந்த கணவர் மீண்டு வந்ததைக் 
கண்டு மகிழ்ந்த மங்கையரின் முகங்களைப் போல ! 


வேனிற் காலமாகிய கொடுங்கோல் அரசன் நீங்கிச் 
செல்ல , கார்காலமாகிய செங்கோல் மன்னன் வந்ததால் 
உள்ளங் குளிர்ந்த நிலமகள் அக்குளிர்ச்சியினால் உடம்பு 
முழுவதும் மயிர் சிலிர்க்கப் பெற்றது போல் காண்கின்றன , 
செழித்து வளர்ந்துள்ளன பசும் புற்கள் ! 


நிலமகள் தனது மகிழ்ச்சிப் பெருக்கில் இரவலர் 
களுக்குப் பரிசளிக்கிறாளோ ! இப்படி வியந்து எண்ணுமாறு 
தோன்றுகிறது , எழில் மிக்கதோர் இயற்கைக் காட்சி ! 

தரையிலிருந்து எழுந்துள்ள காந்தள் செடியின் சிவந்த 
மலர்கள் பூத்துள்ளன . அடுத்து வளர்ந்துள்ள கொன்றை 
மரத்தின் பொன்னிறமான மலர்கள் அக்காந்தள் மலரில் 
விழுகின்றன . அத்துடன் இரத்தம் போல் செந்நிறமான 
இந்திரகோபப் பூச்சிகள் சேர்ந்துள்ளன . தேன் உண்ணும் 


1 


தேர்வேகமும் மனவேகமும் 


பொருட்டு அம்மலர்களை நாடி . இன்னொலியோடு வருகின்றன , 
வண்டுகள் . இது , இன்னிசை பாடி வரும் இரவலர்களுக்குப் 
பொன்னையும் மாணிக்கத்தையும் அள்ளியள்ளி நிலமகள் 
அளிப்பது போல் காட்சி தந்து களிக்கச் செய்கிறது ! 

ஃ 
கார்கால மன்னன் வந்து விட்டான் என்னும் களிப்பில் 
நடனக் கச்சேரி கூட அல்லவா நடக்கின்றது ! சோலையரங்கில் 
வண்டுகள் யாழ் வாசிக்கின்றன ! மேகம் மத்தளம் கொட்டு 
கிறது ! மயில்கள் கடனமாடுகின்றன ! ‘ மிகவும் சரி ; 
காண்போர் யார் ? என்று கேட்கலாமல்லவா ? கருவிள 
மலர்கள் விழித்த கண் இமைக்காமல் காண்கின்றன ! 

ஃ 
செழித்து மலர்ந்து பொலிவுடன் விளங்குகிறது ஒரு 
கோங்கமரம் . அருகில் , தழைத்துக் காய் கனிகள் குலுங்க 
நிற்கிறது ஒரு மாமரம் .. இரு மரங்களின் கிளைகளும் 
தழுவி ஒன்றோடொன்று உறவாடிக் களிக்கின்றன . 

இதழ் 
விரிந்து அகன்று மலர்ந்துள்ள பொன்னிறமான கோங்கம்பூ 
ஒன்றில் மாங்கனியொன்று சேர்ந்திருக்கிறது . இவற்றின் 
பக்கத்தில் - மரக்கிளையில் அழகிய தோகையுடைய மயில் 
அமர்ந்திருக்கிறது . ஆ ! இது , ஒரு பெண் பொன் தட்டில் 
பாலையேந்திக் கிளிக்கு ஊட்டுவது போல் காட்சியளித்துக் 
களிப்பூட்டுகிறது7 ! 

ஃ 
காத தூரத்திற்கு மணங்கமழப் பழுத்து விளங்கு 
பறது பலாமரம் . 

கிளைகளெங்கும் பழங்கள் தொங்கு 

இவற்றைக் கண்டுவிட்டது ஒரு குரங்கு . 
உடனே பாய்ந்து சென்று மிகுந்த ஆவலுடன் ஒரு பழத்தை 
இரு கைகளாலும் பிடித்துத் திருகிப் பறித்து , கிளையில் 
உட்கார்ந்த வண்ணம் தன் மடியில் கிடத்திக்கொண்டு 
பழத்தை விரல்களால் பிளந்தது . அப்புறம் சொல்லவா 


கின்றன . 


* / 00) 


62 


காதற் கனி 


வேண்டும் ? மகிழ்ச்சிப் பெருக்குடன் பற்கள் வெளியே 
தெரியப் பலாச்சுளைகளை எடுத்தெடுத்துத் தின்கிறது . 

திருமால் நரசிங்கமாய்த் தோன்றி இரணியனை மடியில் 
கிடத்தி , விரல்களால் அவன் வயிற்றைக் கிழித்துக் 
குடரையெடுத்துக் கழுத்தில் மாலையாக அணிந்து 
கொண்டாராமே , அதை நினைவுறுத்துகிறது இக்காட்சி ! 


! 


00 


வேரில் பழுத்த பலாக்கனி மிக்க சுவையுடையது 
போலும் . அதனால் தான் ஒரு குரங்கு மண்ணைப் பறித்துப் 
பலாமரத்தின் வேரிலுள்ள பழத்தைப் பிளந்து சுளைகளை 
எடுத்தெடுத்துச் சுவைக்கின்றது ! இக்காட்சி உலோபிகள் 
புதைத்து வைத்துவிட்டுப்போன பொற்புதையலை , 
மற்றொருவர் மையிட்டறிந்து எடுப்பது போல் காண்கிறது ! 

ஃ 
பூஞ்சோலை மன்மதனுடைய பாசறையல்லவா ? அப் 
பாசறையில் விளக்கேற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன . 
இயற்கை விளக்குகள் , புகையுடன் ஒளிர்கின்றன ! எப்படி ? 

செந்நிறத்துடன் நிமிர்ந்து நிற்கின்றன 
மரத்தின் அரும்புகள் ! அவற்றில் தேன் உண்ணும் 
வேட்கையுடன் மொய்த்திருக்கின்றன வண்டுகள் ! 
எவ்வளவு அழகிய விளக்குகள் ! 


சண்பக 


ஆ 


! 


* 


* 


ட 


இயற்கை தரும் இந்த இன்ப விருந்தில் ஈடுபட்டானா 

. 
மல்லவா அவன் சிந்தை சென்று விட்டது ! சரி , தேர்ப்பாக 
னிடம் அவன் என்ன பேசுகிறான் ? 

பாகனே ! தலைவி வசிக்கும் ஊர் எங்கு இருக்கிறது 
தெரியுமா ? கூர்ந்து கேள் ; வலிய தாம்புள்ள உறியையும் 


63 


தேர்வேகமும் மன வேகமும் 


பானையையும் , தோல் படுக்கையையும் உடைய இடையன் 
கையில் கோல் ஊன்றியவண்ணம் வாயை மடித்து எழுப்பும் 
சீழ்க்கையொலி நெடுந்தொலை ஒலிக்க , துள்ளி விளையாடும் 
ஆட்டுக்குட்டியைக் கவர்வதற்குப் பார்த்துப் பதுங்கி 
யிருக்கும் குள்ள நரி அவ்வொலியைக் கேட்டு அஞ்சி , 
முட்களையுடைய புதரினுள் ஓடி ஒளிந்து கொள்ளும் 
காட்டின் அருகில் இருக்கிறது . 

தலைவியின் இருப்பிடம் முல்லை நிலத்தைச் சார்ந்ததோர் 
ஊர் என்பதைத் தெரிவித்தவுடன் மேலும் அவன் பேசு 
கிறான் : 

பாக ! தலைவியின் நிலையினைப் பாணன் வந்து தெரி 
வித்தான் . என்ன தெரியுமா ? பிரிவுத் துன்பத்தால் இடை 
யறாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாளாம் . உடல் 
மெலிந்து , மேனியெல்லாம் பசலை நிறம் பரவியிருக்கிறதாம் . 
தனது ஊருக்கருகிலுள்ள முல்லை நிலத்தில் தளிர்த்துள்ள 
தழையினை மிகவும் தின்று துள்ளிச் செல்லும் நடையினை 
புடைய இளைய பெண் மான் ஆண் மானுடன் கூடி மகிழ் 

துள்ளித் திரிவதைக் காணும் பொழுதெல்லாம் 
பெருமூச்செறிகி றாளாம் . அவள் கண்கள் சிவக்கக் 
கூறிய மொழிகள் என்ன தெரியுமா ? தோழீ ! நம் தலைவர் 
சென்றுள்ள இடம் அவருக்கு மிகவும் இனிமையாய் இருக் 
கிறது போலும் . போகட்டும் . அவர் இங்கு வராமையால் 
நாம் துன்பமுற்றாலும் அவரேனும் அங்குத் துன்பமின்றி 
இன்பமாயிருக்கட்டும் என்றாளாம் . ஆகையால் தேரை 
விரைந்து ஓட்டுவாய் ! 

தேர்தான் விரைந்து ஓடுகிறகே, அதை ஓட்டும்படி 
தூண்டுவானேன் என்று கேட்கத் தோன்றுகிறதல்லவா ? 
நல்லது . இன்னும் அவன் பேசுவதைக் கேட்போம் : 


வுடன் 


64 


காதற் கனி 


பாக ! தேர் ஏன் மெதுவாய்ச் செல்கிறது ? ஓட்டு , 
விரைவாக ஓட்டு ! கடிவாள வாரினை நன்கு அசைத்துக் 
குதிரைகளைத் தூண்டி ஓட்டு ! வண்டுகள் மொய்க்கும்படி 
முல்லைப் பூக்கள் மலரும் மாலைக் காலத்தில் பிரிவுத் துன்பத் 
தால் பெரிதும் வருந்தும் தலைவியின் உள்ளம் உவக்கும்படி 
விரைந்து ஒட்டு! " 


“ அஞ்சிறை வண்டின் அரியினம் மொய்ப்ப 
மென்புலம் முல்லை மலரும் மாலைப் 
பையுள் நெஞ்சில் தையல் உவப்ப 
நுண்புரி வண்கயிறு இயக்கிநின் 
வண்பரி நெடுந்தேர் கடவுமதி விரைந்தே " 


[ அம் சிறை வண்டின் அரி இனம் - அழகிய சிறகுகளையுடைய 
வண்டினது 

அழகிய 

கூட்டம் ; மொய்ப்ப - மொய்க்கும்படி ; 
மென்புலம் - முல்லை நிலம் ; காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை 
எனப்படும் ; பையுள் - துன்பம் ; தையல் -பெண் ; இங்குத் 
தலைவியைக் குறிக்கிறது ; உவப்ப - மகிழும்படி ; நுண்புரி - நுண்ணி 
தான புரிகளை யுடைய ; வண்கயிறு - வளமான கயிறு ; இயக்கி 
அசைத்து ; வண்பரி - வளப்பம் பொருந்திய குதிரைகளைப் பூட்டிய ; 
நெடுந்தேர் - பெரிய தேரை ; கடவுமதி - செலுத்துவாய் . ) 

உயர்சாதிக் குதிரைகள் தான் . மிக விரைந்தே ஒடு 
கின்றன அவைகள் . ஆனால் , தேர் நகர்வதாகவே தெரிகிறது 
தலைவனுக்கு ! ஏன் : 

தலைவனது உயிர் முன்பே தலைவியிடம் போய்த் 
தங்கி விட்டது ! வெறும் உடம்பு மட்டுமே அவளைக் காண 
வேண்டுமென்னும் 

துடிதுடிப்புடன் தேரிலிருக்கிறது ! 
ஆகையால் , காதலியைக் காண விழையும் பரபரப்புள்ள 
அவனது . மனவேகத்தின் முன் தேர்வேகம் மெதுவாய்த் 
தோன்றுகிறது ! இதில் வியப்பில்லையல்லவா ? 


சிறைத் தண்டனை ! 


* 


இன்ப வெள்ளத்தில் மிதக்கின்றனர் காதலர்கள் . 

. 
உணர்ச்சியூற்றுப் பெருக்கெடுத்து ஓடுகிறது உள்ளத்தில் . 
குளிர்ந்த நிலவைப் பொழியும் முழு மதியைக் கண்டு 
பொங்கியெழும் கடலலைபோல் , காதல் அலை வீசக் களி 
பொங்கியிருக்கின்றனர் . நீண்ட நாள் பிரிந்திருந்து கூடிய 
காதலர்கள் அல்லவா ? 

மேன்மாடத்தில் ஒரு தனியறை . பஞ்சணை விரித்த 
கட்டில் , தந்தத்தாலாகியது . அதன் மீது காதலன் வீற் 
றிருக்கிறான் . காதலி கட்டிலைப்பற்றிய வண்ணம் ஒதுங்கி 
நிற்கிறாள் . 

அகத்தில் பொங்கிய காதலுணர்ச்சி முகத்தில் பொழிய 
மொழிகிறான் காதலன் : 

ஆருயிரே ! ஏன் எட்ட நிற்கிறாய் ? இப்படி அருகில் 
வா ! இன்னும் உன் சினம் தணியவில்லையா ? 

காதலி பேசவில்லை ; வேறுபுறம் திரும்பிக்கொள்கிறாள் . 

“ நான் உன்னிடம் விடைபெற்றுச் செல்லும்பொழுதும் 
கோபங்கொண்டாய் ! இப்பொழுது நான் வந்த பிறகும் 
கோபங்கொண்டு நிற்கிறாயே ! ஏதாவது கோப நோன்பைக் 
கடைப்பிடித்திருக்கிறாயோ ? 


12 


சரி ! சரி !! கோப நோன்புடன் , மௌன நோன்பும் 
கூடியிருக்கிறது போலும் ! அப்படித்தானே ! " 


காதற் கனி 


66 


( 


1 


" புரிந்தது ! புரிந்தது !! நீ இப்படிப் பல நோன்புகளைக் 
கைக்கொண்டிருப்பாய் என்பதைத் தெரிந்து தான் 

நான் 
விரும்பிய மங்கை ஒருத்தியை மணந்து வந்திருக்கிறேன் ! 
தெரிந்ததா ? 

என்ன சொன்னீர்கள் ? 

“ அடேயப்பா , எவ்வளவு கோபம் ! கோபத்தில் 
மௌன கோன்பு கலைந்து விட்டதைக்கூடக் கவனிக்கவில்லை 
போலிருக்கிறதே ! " 
( மௌன நோன்பு ! ....... நான் போகிறேன் !! 

விருந்தினரை உபசரிக்காமல் ஓடப்பார்ப்பதா தமிழ்ப் 
பெண்ணின் அழகு ? 

( என்னை விடுங்கள் ! தொடாதீர்கள் ! விரும்பி மணந் 
துள்ள மங்கையுடன் மகிழ்ந்திருங்கள் ! நான் போகிறேன் ! 

“ நீயும் இருந்து அம்மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள 
வேண்டாமா ? வந்த மங்கையை வரவேற்று மரியாதை செய்ய 
வேண்டியது உன் கடமையல்லவா ? 

" என் கடமை ! .......... என்னை விடுகிறீர்களா ! 
இல்லையா ? கூச்சல் போடுவேன் ! எனக்கு விருந்தினர் 
ஒருவருமில்லை; உபசரிக்கவேண்டிய 

கட்டாயமுமில்லை . 
விடுங்கள் என்னை ! நான் போகவேண்டும் ! 7 

“ வந்த மங்கையுடன் மகிழ்ந்து இருக்கச் சொல்லு 
கிறாயே , நீயும் இருந்தால் தானே மகிழ்ச்சி கொள்ளலாம் ! 2 

“ இல்லாவிட்டால் ? ” ) 
" மகிழ்ச்சிகொள்வது எப்படி ? ” 

இகழ்ச்சி செய்கிறீர்கள் ! ) 
கோபம் கரைந்தால் உண்மை தெரியும் ! ” 


67 


சிறைத் தண்டனை ! 


" வீண்மொழி . விடுங்கள் என்னை ! ” 
உனக்கு அவள் மீது பொறாமை ! இல்லையா ? ” 
“ பொறாமை ! ......... விடுங்கள் , நான் போகிறேன் . 
“ ஏன் , கோபங்கூட ஏற்படுகிறதல்லவா ? 
விடமாட்டீர்கள் ? 

அவளைப் பார்க்கவேண்டாமா நீ ? 
“ வேண்டியதில்லை ! ” 
ஏன் ? 
* “ தெரியாது 

எனக்குத்தெரியும் ! பொறாமை ! கோபம் ! சரி தானே! " 
“ சரி , அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் . 

நான் 
போகவேண்டும் . 

“ நீ கோபங்கொண்டாலும் அவள் உன்னைப் பார்க்க 
விரும்புகிறாளே ! அவளை நீ பார்த்தால் உன் கோபமெல்லாம் 
பறந்துவிடும் ! அவளைத் தழுவிக்கொள்வாய் ! அவ்வளவு 
நல்லவள் அவள் ! ” 
அவள் ! ....... 

எவள் ? 
“ வெற்றி மங்கை ! ” 
காதலன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் . 

காதலி 
முகத்தில் படர்ந்திருந்த கோபக்குறி , பெருங் காற்றினால் 
அலைப்புண்ட மேகக்கூட்டம் கலைந்ததுபோல் மாறியது . 
மேகக்கூட்டம் கலைந்து சென்றதும் தலைகாட்டும் சந்திரனைப் 
போல் தோன்றியது புன்னகை. ஆயினும் சந்திரனிடத் 
துள்ள களங்கம் போல் ஊடற்குறிப்பு ஒளிர்கிறது . 
னின் அன்புத் தழுவலில் புளகிதமுற்று அவனுடம்பில் 
சாய்ந்து நிற்கிறாள் ! 

“ போர்க்களத்தில் நான் மணந்து வந்த மங்கையின் 
மீது இப்பொழுது உனக்குக் கோபம் இருக்காதென்று 
நினைக்கிறேன் ” ! 


காதல 


காதற் கனி 


68 


காதலி நாணத்துடன் நகைக்கிறாள் . 
ஏமாறி விட்டாயல்லவா ? 
ஏமாற்றுவது தான் தங்களுக்கு வழக்கமாயிற்றே ! ” 
ஏமாறுவது . 

எனது வழக்கந்தான் ! கார்காலம் தொடங் 
கியதும் வருவீர்கள் என்று ஏமாறினேன் அல்லவா ? ” 
" நான் ஏமாற்றவில்லையே ! 

வரமுடியாமற் போய் 
விட்டது 

எப்படியோ, நான் ஏமாறினேன் ! ” 
உண்மை : நான் குற்றவாளிதான் ! என்ன தண்ட 

டனை 
விதிக்கிறாய் ? ஏற்றுக்கொள்கிறேன் ! 

தண்டனை ! நான் விதிக்கவேண்டும் ! சரி ! அதன்படி 
கடப்பீர்களா ? 

" என் இதய அரசியின் கட்டளையை மீற எனக்கு 
வல்லமை ஏது 

" உண்மைதானே ! கேளுங்கள் : இனி இந்த மாளிகை 
யிலேயே சிறையிருக்கும்படி தண்டனை விதிக்கிறேன் ! 

“ அரசீ ! கட்டளையைத் தலைமேல் தாங்கி ஏற்றுக் 
கொள்கிறேன் ! ஆனால் ஒரு ஐயம் ! நான் சிறையினின்றும் 
தப்பி ஓடிவிடாதபடி என்னைக் காவல் செய்பவர் யார் ? ” 
“ நான் தான் ! 

அடாடா ! என்ன இன்பமான தண்டனை ! இன்னொரு 
சந்தேகம் ! என்னைக் காவல் செய்யும் காவலாளியும் சிறை 
யிருக்க வேண்டும் போலிருக்கிறதே ! அவர் என்ன குற்றம் 
செய்தார் ? 
காதலி நாணமேலீட்டால் நகைக்கிறாள் . 

காதலன் 
அவளைத் தழுவி மகிழ்கிறான் . 


ܕܙ 


32 


69 


சிறைத் தண்டனை ! 


நான் குற்றவாளியென்று எனக்குத் தண்டனை விதித் 
தாயே , நீ மட்டும் முகத்தைத் திருப்பிக்கொண்டு வேறுபக்கம் 
பார்த்துக்கொண்டிருந்தது சரியா ? " , 

குறித்த காலத்தில் நீங்கள் வராமலிருந்தது சரியா ? 
“ சரியில்லை ! 


சரியில்லை ! 


. 


உனது 


இருவரும் சிரிக்கிறார்கள் . 
“ நான் வராததால் மிகவும் வருந்தினாயல்லவா ? " 

" என்னைப் பார்க்காமல் இருந்ததால் மிகவும் மகிழ்ச்சி 
யுடன் இருந்தீர்களல்லவா ? 

நுண்ணறிவை வியக்கிறேன் ! உன்னைப் 
போலவே நானும் வருந்தினேன் என்பது உண்மைதான் ! 
ஆனால் , நான் உன்னைப் பார்க்காமல் இருக்கவில்லையே ! " 

" என்ன ! என்னையா பார்த்தீர்கள் ? எங்கே ? 
“ ஏன் ? எல்லாவிடத்திலும் தான் ! ” 
" என்ன சொல்கிறீர்கள் ! 

என் கண்ணிலேயே நீ அசைந்து கொண்டிருக்கிறாய் ! 
அப்படியிருக்கும்பொழுது நான் எந்தவிடத்தில் எதைப் 
பார்த்தால் என்ன ? எல்லாம் நீயாகவே காட்சியளிக்கின்றன! " 

காதல் வெள்ளம் கரைபுரண்டோடும் கருவிழிகளால் 
காதலனைச் சாய்வாய் நோக்குகிறாள் , காதலி . அவன் அன்புத் 
தேனைப் பொழிந்து பேசுகிறான் : 

" அழகிய நெற்றியையுடைய காதலி ! நான் வந்த 
வழியிலே தோகை விரித்தாடும் மயில்களைக் கண்டேன் . 
உண்மையில் நான் கண்டது உன் மேனியின் சாயலையே ! 
வழியெங்கும் முல்லை மலர்கள் பூத்து மணம் 


வீசுவதை 


காதற் கனி 


70 


முகர்ந்தேன் : அது , 

அது , உனது நெற்றியின் மணமென்றே 
நினைத்தேன் ! அங்கங்கு மான்கள் மருண்டு மருண்டு நின்று 
பார்த்தன : உனது பார்வையே அது என்று மயங்கினேன் ! 
ஆதலால் மேகத்தைக் காட்டிலும் விரைவாக உன்னைக்காண 
விரைந்து வந்தேன் ! உன்னையே நினைந்து வந்தேன் என் 
பதை உரைக்கவேண்டுமா ? 

“ நின்னே போலும் மஞ்ஞை ஆலநின் 
நன்னுதல் நாறும் முல்லை மலர 
நின்னே போல மாமருண்டு நோக்க 
நின்னே உள்ளி வந்தனென் ; 

நன்னுதல் அரிவை ! காரினும் விரைந்தே ! ” 
( நின்னே 

உன் சாயலையே ; மஞ்ஞை ஆல 
நின் நல் நதல் நாறும் முல்லை - உனது நல்ல நெற்றியைய்போல் 
மணங் கமழ்கின்ற முல்லை மலர் ; பெண்கள் நெற்றி மணங்கமழும் 
என்பது கொண்டு இவ்வாறு சொல்லப்பட்டது ; 

பூக்க : 
நின்னே போல மா மருண்டு நோக்க - உனது பார்வையையே போல 
மான்கள் மருட்சிகொண்டு பார்க்க ; நின்னே உள்ளி வந்தனென் 
உன்னையே நினைத்து வந்தேன் : நன்னுதல் அரிவை - நல்ல நெற் 
றியையுடைய பெண்ணே ! : காரினும் விரைந்து - மேகத்தைக் காட் 
டிலும் விரைவாக .] 

காதலி , தன் காதலனை மாளிகையிலேயே சிறையிருக் 
கத் தண்டனை விதித்தாள் ! ஆனால் , காதலன் , அவளைக் 
தன் மனத்திலேயே சிறைவைத்திருக்கிறானே ! 


யில் ஆட : 


மலா 


" தேன் கலந்த பாலினும் ... ? 


லை படர்ந்து எழிலுடன் பூத்துள்ள செந்தாமரைக் 
குளம் போல் திகழ்கிறது , அக்கூடம் . 

பச்சைக் கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது . நகைபூத்த 
முகத்துடன் நடுவில் வீற்றிருக்கிறாள் தலைவி . மகிழ்ச்சி 
பொங்கும் மனத்தினராய்ச் சுற்றிலும் மொய்த்திருக்கின் 
றனர் தோழியர்கள் . ஆம் , உயிர்த் தோழியும் அருகிலிருக் 
கிறாள் . யாவர் முகமும் மலர்ந்து விளங்குகிறது . 

தலைவியின் புதிய ஒளி வீசும் எழில் முகத்தைப் 
பார்த்துப் பார்த்துத் தெவிட்டா உவகையராய் உள்ளம் 
பூரித்து அவள் அழகைப் பருகுவார்போல் ஆர்வத்துடன் 
பார்க்கின்றனர் . பலநாளாய் மனத்திலிருந்த அன்பு வெள் 
ளத்தைப் பொழிந்து ஒவ்வொருவரும் வாய் ஓயாமல் மாறி 
மாறி என்னென்னவோ கேள்விகளைக் கேட்கின்றனர் . 
தலைவி எல்லோருக்கும் அன்பு கலந்த இன்ப மொழிகளில் 
சலிக்காமல் பதில் சொல்லுகிறாள் . பேசிப் பேசிக் களிக் 
கின்றனர் . மனங்கலந்த அன்பினர் பிரிந்திருந்து கூடினால் 
அப்பொழுது பேசுவதில் ஏற்படும் இனிப்பு தான் என்ன ! 


* 


* 


தலைவி தலைவனுடன் கூடி அவனுடைய ஊருக்குப் 
போய்விட்டாள் . தலைவியின் பெற்றோர் கண்கலங்கினர் . 
பெண்களைப் பெற்றவர்களுக்கு இந்த அனுபவம் என்றேனும் 
ஒருநாள் ஏற்பட்டே தீரவேண்டியதன்றோ ? கண்போல் 
வளர்த்த பெண்களைப் பிரிந்து வருந்தும் பெற்றோர் மன 
வுணர்ச்சியை மற்றோர் உணர்வது அரிது . 

பெற்றோர் மட்டுமா ? செவிலித்தாய் எவ்வளவு வருந்தி 
விட்டாள் ! தோழியின் துயர் தான் சொல்லக்கூடியதா ? 


காதற் கனி 


72 


அன்பிற்கு அடைத்துவைக்குந் தாழ் இல்லை ; ஆர்வலருடைய 
கண்ணீரே அவர்கள் உள்ளத்திலுள்ள அன்பை வெளிப் 
படுத்தி விடும் என்பது பொய்யாமொழியன்றோ ? 

இவர்கள் துயாமெல்லாம் ஒருவரைப் பிரிவதால் ஏற் 
படுவது . தலைவியின் நிலை என்ன ? பெற்றோரின் பிரிவு , 
செவிலியின் பிரிவு , உயிர்த்தோழியின் பிரிவு , மற்றோரின் 
பிரிவு . அவள் மனத்துயரை எவ்வாறு அளவிட்டுரைப்பது ? 
ஆயினும் காதலனின் அன்பு வலிமையில் இந்தத் துயரச் 
சுமை அவளுக்குத் தோன்றாதிருக்கக்கூடுமல்லவா ? அவ் 
வாறன்றே பெற்றோர் முதலியோரின் நிலை . 

அருமை மகளைப் பிரிந்த பெற்றோர் பெரிதும் கலங்கித் 
துயரக்கடலில் ஆழ்ந்தனர் . செவிலியோ வாய்விட்டுப் 
புலம்பினாள் . தோழியரோ கண்கலங்கினர் . 

நீண்டகால அனுபவங்கள் பதிந்த முகம் ; அமைதி 
குடி கொண்ட உள்ளம் ; ஆழ்ந்த அறிவை விளக்கும் கண்கள் . 
இவற்றுடன் கூடிய வயது முதிர்ந்த ஒரு கிழவர் இவர்களைப் 
பார்த்தார் ; நிலைமையைப் புரிந்துகொண்டார். அவர் முகத் 
தில் இரக்கந்தோன்றியது . ஆறுதல் சொல்லித் தேற்ற 
விரும்பினார் . வேறென்ன செய்யக்கூடும் ? தலைவியின் பெற் 
றோரைப் பார்த்துப் பேசலானார் : 

நீங்கள் மகளைப் பிரிந்து வருந்துகிறீர்கள் . 
இயற்கைதான் ; தடுக்க முடியாதது . ஆயினும் ஒன்று 
சொல்கிறேன் கேளுங்கள் : சந்தன மரங்கள் மலையிலே 
முளைத்து வளர்கின்றன . ஆனால் , அவைகளால் மலைக்கு 
என்ன பயன் ? அதை அனுபவிக்கும் மக்களுக்கல்லவா அச் 
சந்தனக் கட்டைகள் தமது சிறந்த நறுமணத்தால் மகிழ்ச்சி 
யூட்டிப் பயன்படுகின்றன ! ” 

முதியோர் மொழிகளைப் பெற்றோரேயன்றி யாவரும் 
உற்றுக் கேட்டார்கள் . * பெண்கள் பிறந்தவிடத்தன்றிப் 


73 


" தேன் கலந்த பாலினும் ... ? ” 


புகுந்தவிடத்திற்கே பயன்படவேண்டியவர்கள் என்னும் 
உண்மையை அழகிய உவமானத்தில் வைத்து அமைதியாய்ப் 
பேசியது எல்லோர் மனத்தையும் கவர்ந்துவிட்டது . இன் 
னும் அவர் சொல்லும் மொழிகளைக் கேட்கும் ஆவல் அவர் 
கள் முகத்தில் காணப்பட்டது . கிழவர் தொடர்ந்து பேச 
லானார் : 

மிக விலையேறப்பெற்ற முத்துக்கள் எங்கே கிடைக் 
கின்றன ? கடலில் தான் . ஆனால் , கடலுக்கு அம் முத்துக் 
களால் பயனுண்டோ ? அவற்றை அணிந்து மகிழும் 
மக்களுக்கன்றோ அவை பயன்படுகின்றன ? மற்றும் யாழை 
மீட்டி இன்னோசை தோன்ற ஒருவர் வாசிக்கிறார் . அந்த 
இனிய ஒலியால் யாழுக்கு என்ன பயன் ? கேட்பவரல்லவா 
மயிர் சிலிர்க்க இன்பமடைகின்றனர் ! 

பெரியோர் பேசிய மொழிகளைக் கேட்ட யாவரும் அம் 
மொழிகளில் உள்ளம் தோய்ந்துநிற்க வியப்பெய்தியிருக் 
தனர் . குரு மொழிகளால் மெய்யறிவு கைவந்த சீடனைப் 
போல , ஏதோ ஒரு உண்மையை அவர் விண்டு காட்டியதாகப் 
புத்துணர்வு பெற்று ஒருவாறு மனந் தேறினர் . அவர்கள் 
துயரமும் சிறிது விலகியது , சூரியன் மறைந்ததும் சூழ்ந்த 
இருள் , சந்திரன் தோன்றியதும் சிறிது நீங்கியதைப்போல ! 

இது நடந்து ஓராண்டு ஆகிவிட்டது . இப்பொழுது 
தலைவி தன் அன்புக்குரிய காதலனுடன் தன்னூர்க்கு வந் 
திருக்கிறாள் . பெற்றோரைக்கண்டு மகிழ்ச்சி பொங்கினாள் . 
பழகின இடங்களையெல்லாம் பார்த்துப் பார்த்துக் களித் 
தாள் . தலைவி வந்துள்ள செய்தி எட்டியதும் தோழிய 
ரெல்லாம் வந்து மொய்த்துக்கொண்டார்கள் . 


* 


" எங்களையெல்லாம் மறந்துவிட்டாயல்லவா ? 
இல்லையே ! மறக்கவில்லையே ! எப்படி மறப்பேன் ! 


74 


காதற் கனி 


" உன் காதலருக்கு உன்மீது தானே உயிர் ! ” 

“ போடீ ! இன்னும் உன் குறும்புத்தனம் போக 
வில்லை பார்த்தாயா ! உன் காதலர் வந்து உன்னை அழைத் 
துக்கொண்டு போனபிறகு பேசிக்கொள்ளுகிறேன் ! ” 

“ உன் காதலர் உன்னைவிட்டு எப்பொழுதும் பிரிய 
மாட்டாராமே ! உண்மைதானே ! 

இவ்வாறு ஒரு தோழி சொல்லியதும் இன்னொரு 
தோழி , ஆமாமடி , இவள் தன் முந்தானையில் தன் 
காதலரைக் கட்டிப்போட்டு வைத்திருந்தால் எப்படிப் 
பிரிவார் ! ” என்றாள் . எல்லோரும் கொல்லென்று சிரித் 
தனர் . தலைவியும் இச்சிரிப்பில் கலந்து கொண்டாள் . 

நமது ஊர் உனக்குப் பிடித்திருக்கிறதா, உன் காதலர் 
ஊர் பிடித்திருக்கிறதா ? ” 

அதென்னடி நமது ஊர் என்று அவளையும் சேர்த் 
துக்கொண்டு கேட்கிறாய் ! ” என்று ஆழ்ந்த கருத்தோடு 
பேசினாள் மற்றொருத்தி . 

உண்மைதான் . எங்கள் ஊர் பிடித்திருக்கிறதா? 
உனது ஊர் பிடித்திருக்கிறதா ? 
“ இரண்டு ஊருந்தான் பிடித்திருக்கிறது ! ” 

இல்லையில்லை ! பொய் சொல்லுகிறாய் ! உன் காதலர் 
ஊரைப்பற்றி எங்களுக்குத் தெரியாதா ? ‘ பிடிக்கவில்லை 
என்று சொல்ல உனக்கு மனம் வரவில்லை ! அப்படித் 


தானே ! ” 


“ அதெல்லாமில்லை . 

அந்த ஊரும் இந்த ஊரைப் 
போலத்தான் பிடித்தமாயிருக்கிறது ! 
" பாருங்கள் ! இவள் தன் காதலர் ஊரைக் 

குறை 
சொல்ல விரும்பவில்லை ! காதலர் அருகில் இருக்கும் 


75 


" தேன் கலந்த பாலினும் ....? 


பொழுது ஊர் எப்படியிருந்தால் என்ன ! இன்பமாய்த்தான் 
இருக்கும் ! இல்லையா ! " 
எல்லோரும் நகைத்தார்கள் .. 

உயிர்த்தோழி புன் 
சிரிப்புடன் தலைவியை நோக்கி “ உன் காதலர் நாட்டில் நல்ல 
தண்ணீர் இல்லையென்று கேள்விப்பட்டேனே ! நீ அதனை 
எவ்வாறு பருகினாய் ? உனக்கு அது பிடித்ததா ? 

“ தாய்போல் என்னிடம் அன்புடைய தோழி ! நான் 
சொல்வதைக் கேள் ! காதலருடைய நாட்டிலுள்ள நீர் மிக 
வும் இனிமையுடையது . அவர் - நாட்டில் கிணறுகள் பல 
இருக்கின்றன . அவற்றில் , வெயிலின் வெப்பத்தால் நீர் 
வற்றிப்போய்ச் சிறிதளவே இருக்கும் . அந்நீரையும் அருகி 
லுள்ள மரங்களிலிருந்து காற்றினால் உதிர்ந்துவிழும் 
தழைகள் மூடியிருக்கும் . கிணற்றிற்குப் படிகள் இருப் 
பதால் மான்கள் இறங்கிப்போய் அந்நீரைக்குடித்துத் தமது 
தாகத்தைத் தணித்துக்கொள்ளும் . இவ்வாறு மான்கள் 
குடித்து மிஞ்சியிருக்கும் அக்கிணறுகளின் நீர்கள் , நமது 
தோட்டத்திலுள்ள தேனோடு கலந்த பாலைக் காட்டிலும் 
அதிக இனிமையுடையன ! ” 

அன்னாய் ! வாழிவேண் டன்னை ! நம் படப்பைத் 
தேன்மயங்கு பாலினும் இனிய : அவர்நாட்டு 
உவலைக் கூவல் கீழ 
மானுண்டு எஞ்சிய கலிழி நீரே ! 
( அன்னாய் வாழி - தாயே வாழ்வாயாக : அன்னை வேண்டு - 
தாயே நான் சொல்லுகின்ற மொழிகளை விரும்பிக் கேள் : அவர் 
நாட்டு - காதலருடைய நாட்டின்கண் உள்ள : உவலை கூவல் கீழ 
தழை மூடிய கிணறுகளின் கீழ் இருக்கிற : மான் உண்டு எஞ்சிய - 
மான்கள் குடித்து மிஞ்சிய : கலிழி நீர் கலங்கள் நீர்கள் : நம் 
படப்பை - நமது தோட்டத்திலுள்ள: தேன் மயங்கு பாலினும் 
இனிய - தேன் கலந்த பாலைக் காட்டிலும் இனிமையுடையன . ) 


காதற் கனி 


76 


கலந்த 


என்ற 


கலங்கல் நீர் , தேன் 

பாலைக்காட்டிலும் 
இனிமையுடையது " 

தலைவியின் மொழிகளைக் 
கேட்டு யாவரும் ஒரு நொடிப்பொழுது வியப்பில் மூழ்கினர் . 
தலைவிக்குக் கலங்கல் நீர் தேன் கலந்த பாலினும் - இனிமை 
யாயிருப்பதற்குக் காரணம் காதலன் அவளிடம் கொண் 
டுள்ள அன்பே என்பதை உணர்ந்து களித்தனர் . தலைவிக் 
குத் தன் காதலனிடமுள்ள பேரன்புதான் என்ன ! கலங்கல் 
நீர்கூடத் தேன் கலந்த பாலை வெற்றி கொள்ளச் செய்து 
விட்டதே ! ” என்று பூரித்தனர் . 


தாயினும் உரியவள் தலைவி ! 

* 
தோழி ஒருபுறமாக நிற்கிறாள் . தலைவன் ஓர் ஆசனத் 
தில் அமர்ந்திருக்கிறான் . இருவர் மனத்திலும் ஒவ்வொரு 
வகையான உணர்ச்சி ததும்பிக்கொண்டிருக்கிறது . 

தலைவன் முகத்தில் களையில்லை ; துயரம் படர்ந்திருக் 
றது . ஒளி மழுங்கியிருக்கிறான் , மேகத்தால் மறைப்புண்ட 
சூரியனைப்போல . 

ஏதோ குற்றம் செய்துவிட்டுத் தண்டனை பெற்ற 
கைதியைப்போல் காணப்படுகிறது அவன் நிலை . மன்னிப்புப் 
பெற யாசித்து நீதிபதியின் இரக்கத்தை எதிர்பார்க்கும் 
குற்றவாளியைப் போல் தோழியின் முகத்தை நோக்கு 
கிறான் . தோழி அவனைக் குற்றவாளியாகவே கொண்டு 
இரக்கங்காட்டாமல் பேசுகிறாள் . இந்த நிலை தலைவனுக்கு 
ஏற்பட்டது ஏன் ? 


* 


அரசனது அலுவலாகத் தலைவன் வெளியூர் செல்ல 
நேர்ந்தது . பிரிவு சிலநாள் தான் . ஆயினும் தலைவி வாடி 
னாள் . அலுவல் முடிந்தவுடனே வந்துவிடுவதாகத் தேற்றிச் 
சென்றான் . பாணனும் உடன் சென்றான் . இது தலைவிக்குப் 
பிடிக்கவில்லை . தலைவன் விரும்பி அழைத்துக்கொண்டு 
போகும்பொழுது தடுக்கலாமா ? பேசாமலிருந்துவிட்டாள் . 

? 
பாணன் கூட்டுறவைத் தலைவி எதன்பொருட்டு வெறுத் 
தாளோ , அது நடந்தேவிட்டது . காதுக்கெட்டிய செய்தி 
கள் அவள் நெஞ்சைத் தொளைத்தன ; ஊணின்றி உறக்க 
மின்றி வாடும்படி செய்தன . தோழியும் அறிந்து துடித் 
தாள் . 


முடிவு என்ன ? 


78 


காதற் கனி 

கண்ணுக்கினிய பொருள்களைக் கண்டால் வேட்கை 
கொள்வது மனத்தின் இயல்பு . வேட்கையை வெல்வது 
அறிவின் ஆற்றல் . இந்த ஆற்றல் உடையவன் தான் தலைவன் . 
ஆயினும் வேட்கை வழியில் அறிவைத் தளர்த்திவிட்டான் . 
இது விதி என்றோ பேதமை என்றோ இங்கு விவாதிக்க 
முயல்வது வீண் வேலை . முனிவர்களே காமச்சேற்றில் 
கண்ணிழந்து இறங்கியிருக்கிறார்களே ! 

தேன் உண்ணும் வண்டு ஒரு மலரில் உட்காருகிறது ; 
தேனைச் சுவைக்கிறது . அத்துடன் நின்றுவிடுகிறதா ? 
தேன் உண்ணும் வேட்கையில் புதுப்புது மலராய் நாடிச் 
செல்கிறதல்லவா ? தலைவன் நிலையும் இவ்வாறே ஆயிற்று ! 
பரத்தையர் மாய இன்பப் படுகுழியில் வீழ்ந்து அறிவைப் 
பறிகொடுத்தான் . 

ஒவ்வொரு நாளும் தலைவனின் செய்திகள் அம்பு போல் 
வந்து தலைவியின் உள்ளத்தில் ஊடுருவித் தைத்தன . 
வன் தன்னை வஞ்சிக்கிறான் என்பதைக்காட்டிலும் அவனது 
பெருமைக்கு இழுக்குத் தேடிக்கொள்ளுகிறான் என்பதை 
எண்ணியே மனம் புண்ணானாள் . பெருங்குடியிற் பிறந்த 
பெண்ணல்லவா ? 

மதுவுண்ட மயக்கில் நிலைகெட்டு நடந்தவன் மறுநாள் 
திபெற்று உணர்வடைவது போல , தலைவன் காம இருள் 
தெளிந்து கண்விழித்துப் பார்த்தான் . மதுவுண்டவன் 
நேற்றைச் செயலை நினைந்து வெட்குவதுபோல , இவனும் 
தன் செயலைக் குறித்து நாணினான் . தலைவிக்குத் தன் செயல் 
ஒன்றும் தெரியாது என்னும் கருத்துடன் அவளை நாடி 
வந்தான் , வழியில் வேடிக்கை பார்த்துவிட்டு நேரங்கழித்துப் 
பள்ளிக்கூடம் வரும் பயந்த மாணாக்கனைப்போல ! 

பலநாள் கடந்து வந்ததற்காகத் தன்மீது கோபம் 
கொண்டு தன்னுடன் தலைவி பேசமாட்டாள் என்றுதான் 


தலை 


79 


“ தாயினும் உரியவள் தலைவி ! ” 


நின்று 


என் 


தலைவன் எதிர்பார்த்தான் .. ஆனால் தலைவியின் செயல் 
அவனைத் தூக்கி வாரிப்போட்டு விட்டது . 

மிகவும் பொறுமையுடன் எதிரில் வந்து 
கொண்டு யாரோ ஒரு வழிப்போக்கனிடம் பேசும் வகை 
யில் " எங்கு வந்தீர்கள் ? என்று கேட்டால் , யாருக்குத் 
தான் அது வியப்பையளிக்காது ? என்ன பதில் சொல்வது 

று தெரியாமல் சிறிது நேரம் திகைத்து நின்றான் தலை 
வன் . குற்றம் செய்துவிட்டுத் தாய் அடிப்பாளோ என்று 
அவள் முகத்தை ஏக்கத்துடன் நோக்கும் பிள்ளையைப் 
போன்றிருந்தது அவன் நிலை ! 

தலைவியின் கேள்வி இயல்பாகவே எழுந்தது . ஆயினும் 
அது நீதிபதி கேட்பது போல் இருந்தது தலைவனுக்கு ! 
குற்றமுள்ள நெஞ்சல்லவா ? குறுகுறுப்புடனேயே பேசு 
கிறான் : 

" வீட்டுக்குத்தான் வந்தேன் ! 

" வீட்டுக்கா ? அப்படியானால் வீட்டிற்குள் போகாமல் 
என் அறைக்குள் வந்திருக்கிறீர்களே! வழி தவறிவிட்டீர் 
களோ ! ” 

இப்பொழுதும் தலைவி இயல்பாகத்தான் கேட்டாள் .. 
ஆனால் இறுதி மொழிகள் அவன் நெஞ்சில் ஈட்டிபோல் 
குத்தின . வாழ்க்கை வழியில் தவறிவிட்டவனல்லவா ? 

மொழியால் சிறிது - தயங்கினும் மறுநொடியே 
சமாளித்துக்கொண்டு மறுமொழி சொல்கிறான் : 

இல்லை ; தெரிந்து தான் வந்திருக்கிறேன் ! 
எதற்காக ? 
இது என்ன கேள்வி ? போன அலுவல் முடிந்து 

உன்னைக் காணவெண்டுமென்று ஆவலாய் வந் 
தேன் ! 


தலைவி 


விட்டது . 


காதற் கனி 


80 


ஓ ! அப்படியா ! தங்கள் அன்புக்கு உரியவர்கள் 
தெரிந்து தான் வந்திருக்கிறீர்களா ? அல்லது அவர்கள் 
வெறுத்து விட்டார்களா ? ” 

" அன்புக்கு உரியவர்களா ! யார் அவர்கள் ? என்ன 
சொல்லுகிறாய் நீ ? ” 

“ எனக்கு மட்டும் தெரியுமென்று நினைக்க வேண்டாம் ! 
ஊராரெல்லாம் நன்கறிவார்கள் ! 

" என்ன அறிவார்கள் ? 
" மறைப்பதில் பயனில்லை ! ” 

" ஊரார் என்னென்னவோ உளறுவார்கள் . அவற்றை 
யெல்லாம் மெய்யென்று நம்பி மனந் தடுமாறலாமா ? " 

" மனந் தடுமாறலாகாது தான் ! ஆனால் வேட்கை வயப் 
பட்ட மனிதர் பலவீனர்தானே ! மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு 
விடுகிறது ! குற்றத்தை ஒளிக்கும்படி கூட இது செய்து 
விடுவது விந்தையல்லவா ? 
குற்றமிருந்தாலல்லவா ஒளிக்க வேண்டும் ! 

தாங்களும் தங்கள் ஆசைப் பெண்களும் நேற்று 
ஆற்றில் புது நீரில் விளையாடிக் களித்தீர்கள் என்பது கூடப் 
பொய்தானே ! 

தடையென்ன ? 
" கண்கள் சிவந்திருப்பதற்குக் காரணமென்னவோ ? 
" நீர் விளையாடினால் தான் கண்கள் சிவக்குமோ ? 

" உண்மையை மறைக்கத் தாங்கள் என்னிடம் முயல 
லாம் . 

ஊரார் பேசும் அலர்மொழியை மறைக்க முடியாது . 
சூரியன் ஒளியை மறைக்க முடியுமோ ? 

“ நான் ஏதோ குற்றம் செய்துவிட்டதாக யாரோ 
சொன்ன மொழிகளை நம்பி இவ்வாறு பேசுகிறாய் . அரசனது 


81 


“ தாயினும் உரியவள் தலைவி ! 


t 


ப 


தலைவி 


அலு வலாய் நான் சென்றிருந்தேன் . அவ்வளவுதான் 
எனக்குத் தெரியும் . 

ஒரேயடியாய் மெய்யை மறைக்கிறீர்கள் . தாங்கள் 
சிறுபிள்ளைகளைப்போல் ஆராய்ந்து பார்க்காமல் பிறர் பழிக் 
கும் செயல்களிலெல்லாம் மனத்தைச் 

செல்லவிடுவது 
நன்றன்று . 

அது தங்களுக்கு மட்டுமன்று ; தங்கள் 
குடிக்கே இழுக்குத் தரும் . தங்களுடைய வீரத்திலும் 
ஆண்மையிலும் பெருமை கொண்டிருப்போர் தங்கள் 
செயலைக் கேள்விப்பட்டால் இகழ்ந்து நகைக்கமாட்டார் 
களோ ? தங்களுக்கே வெட்கத்தையுண்டாக்கவில்லையா ? 
தங்கள் செயல் எனக்கு மானக்கேடாய் இருக்கிறது . தங் 
களைக் காணவும் அருவருப்பாய் இருக்கிறது ! 
இவ்வாறு சொல்லிக்கொண்டே 

விரைந்து 
வேறொரு அறையினுள் சென்று கதவை மூடித் தாழிட்டுக் 
கொண்டாள் . நெடுநேரமாய்த் தேக்கி வைத்திருந்த ஆத்திர 
மெல்லாம் அழுகையாய்ப் பொங்கி வழிந்தோட , மஞ்சத்தில் 
தொப்பென்று குப்புற விழுந்து செறுமலானாள் . 

தலைவியின் பேச்சும் செயலும் சவுக்கடி போன் றிருக் 
தன தலைவனுக்கு . கோபத்தைக் கொட்டி மொழிந்திருந் 
தாலும் அவன் திடுக்கிட்டிருக்க மாட்டான் . நியாயவாதி 
போல் தனது குற்றத்தைக் குறிப்பிட்டு அமைதியாய்க் கண் 
டித்து உரைத்தது தான் , சம்மட்டியால் நெஞ்சில் தாக்கியது 
போல் அவனைக் கலக்கிவிட்டது . பேசி முடிந்ததும் அவள் 
வெறுப்புடன் விரைவாய்ப் போய் அறையினுள் நுழைந்து 
படாரென்று கதவைச் சாத்தித் தாழிட்டுக்கொண்டதோ, 
அவனை அதிர்ச்சியடையச் செய்துவிட்டது , 

வெயிலில் நடந்துவந்து வீட்டினுள் நுழைந்ததும் 
கண்கள் இருண்டு போய் ஒன்றுந்தோன்றாதது போல் , சிறிது 


82 


காதற் கனி 


நேரம் அறிவின் ஒளி மங்கி நிலை கலங்கி நின்றான் தலைவன் . 
பின்னர் ஒருவாறு தெளிந்து என்ன செய்யலாமென்று 
எண்ணினான் . ஒரு வழி தோன்றியது . தோழியிடம் 
சென்றான் . 

சமய சஞ்சீவி அவள் தானே ! 
தலைலவி தன்னைப் பொருட்படுத்தாமல் பேசியதையும் , 
வெறுத்துப் போய்விட்டதையும் விவரமாகத் தோழியிடம் 
எடுத்துரைத்தான் . " என்னைச் சிறிதுகூட மதிக்கவில்லையே ! 
என்று ஏக்கந்தேங்கிய குரலில் சொன்னான் ! 

( இவ்வாறு 
என்னைக் கடிந்து பேசியது தகுமா? ” என்று ஒரு கேள் வியைப் 
போட்டான் , தலைவியிடம் குறைகாணும் முறையில் , பாவம் ! 
மிகவும் பரிதாபமாய் இருந்தது அவன் நிலை ! 


11 


14 


தங்கள் நாட்டில் நீர் வளப்பம் மிகுதி ! .... 
தோழி சம்பந்தமில்லாமல் ஏதோ பேசுகிறாளே என்று 
நினைத்தான் தலைவன் . கவலை படர்ந்த அவன் முகத்தில் 
வியப்பின் அறிகுறி மெல்லென அரும்பியது . தோழியின் 
முகத்தை உற்றுப் பார்த்தான் . அறிவொளி வீசும் அவள் 
முகத்தில் ஆழ்ந்த கருத்துடன் எதையோ தெரிவிக்க விரும் 
புகிறாள் என்னும் குறிப்பு நிலவியது . கூர்ந்து அவள் 
மொழிகளைக் கேட்கலானான் . 

“ பல ஆறுகள் நீர் நிறைந்து ஓடுகின்றன ! அல்லவா ? ... 


4 . 


12 


ஆமாம் ! ” 


... எருமைகள் தங்கள் ஊரில் ஏராளம் ! ” 
............! " 


. 


அவை நீரில் நீந்தியோடிக் களிக்கும் ! பார்த்திருப் 
பீர்களே ! 

உம் ! 7 


83 . 


தாயினும் உரியவள் தலைவி ! 


to 


. 


அவை நீரில் மிதந்து நீந்துவது எதுபோல் இருக் 
கிறது என்று சொல்லலாம் P 
நீயே சொல் ! " 

” 
படகுகள் போல் காட்சி தருகிறதல்லவா ? ” 
எதற்காக இந்த வருணனை ? " ) 
வரு 

ணனையன்று ! உண்மையைச் சொன்னேன் ! 
எருமை நீந்துவது 

நீந்துவது உண்மைதான் ! படகுபோல் 
காட்சி தருகிறது என்று சொல்வது வருணனையல்லவா ? 
“ இருக்கலாம் ! " 
அது போகட்டும் . 

நான் சொல்ல வந்தது என்ன ! 
நீ பேசுவது என்ன ! எனக்கு ஒன்றும் புரியவில்லையே ! 

தங்களைப் பார்க்கவும் தங்கள் ஊரிலுள்ள இக்காட்சி 
நினைவில் எழுந்தது ! அவ்வளவுதான் ! ” 
“ என்னைப் பார்க்கவும் இது தோன்றுவானேன் ! ” 

நாட்டின் இயல்புகள் அந்நாட்டில் வாழ்வோரி 
டம் படிந்து காணப்படுவது இயற்கையல்லவா ? 
" உண்மைதான் ! ஆகையால் ....... ? 

தங்களைப் பார்க்கவும் இந்த எண்ணம் தோன் 


ஒரு நா 


றியது ! ” 


எதையோ மறைத்துப் பேசுகிறாய் ! 
நீராடும் எருமை பலரும் ஏறுதற்குரிய படகுபோலத் 
தோன்றும் நீர் வளப்பம் மிகுந்த நாடரே ! 

என் 
அழைக்க விரும்பினேன் ! வேறொன்றுமில்லை ! ” 

இவ்வாறு சொல்லிவிட்டுத் தலைவன் முகத்தைக் குறும் 
புச் சிரிப்புடன் பார்த்தாள் தோழி . தலைவன் சிறிது சிந்தித் 


தான் . 


புதை 


“ ஓ ! அப்படியா ! புரிந்தது உன் வருணனை ! 

வைத்து எதையேனும் பேசுவது உனக்கு 


பொருளாக 


84 


காதற் கனி 


வழக்கந்தானே ! இது புதிதா என்ன ! உன் துணைவியைப் 
போல் வெளிப்படையாகப் பேசிவிடலாமே நீயும் ! மூடிப் 
பேசுவானேன் ? பரத்தையர் பலருக்கும் உரியவனாய் ஒழுகு 
கிறேன் நான் ! இது தானே உன் 

துதானே உன் வருணனையில் மறைந் 
துள்ள பொருள் ! " 

தன் மனக்கருத்தை விரைவில் உணர்ந்து கொண்ட 
தலைவனது நுண்ணறிவை மனத்துள் வியந்து , புன்சிரிப்புடன் 
அவனைப் பார்த்தாள் தோழி . தான் கூறியது சரிதானோ 
என்று கேட்பது போல் தலைவன் தோழியை நோக்கினான் . 

தாங்கள் படபடப்புடன் பேசுகிறீர்கள் ! 

நீயும் உன் துணைவியும் என்னைக் குற்றஞ்சாட்டிக் 
கண்டித்துப் பேசுவதென்று முடிவுகட்டியிருக்கிறீர்கள் ! ” 

தலைவி பேசியதில் தவறொன்றும் இருப்பதாகத் 
தெரியவில்லையே ! 

“ நீ பேசுவதிலும் தவறில்லை ! நான் பேசுவதிலும் 


1 


தவறில்லை ! ” 


தலைவனின் இகழ்ச்சிமொழி தோழிக்குப் பிடிக்க 
வில்லை . உருக்கமாகப் பேசலனாள் : 

தலைவரே ! தங்கள் செயலைத் தங்கள் மனம் அறியும் . 
உண்மையை ஒளிப்பதில் பயனில்லை . 

தவறு கண்டதால் 
கடிந்து பேசினாள் தலைவி . இது சரியே ; கடமையும்கூட .. 
தங்கள் நன்மையைக் கோருபவர்களில் தலைசிறந்தவர்கள் 
யார் ? தங்கள் தந்தையும் தாயும் தான் . 

ஆதலால் தாங்கள் 
நெறி தவறினால் கண்டித்துத் திருத்துவதற்கு உரிமை 
யுடையவர்கள் அவர்களே ! இவை தாங்கள் அறியாதன 
அல்ல ! ஆனால் அவர்களைக் காட்டிலும் தங்களிடம் மிக 
உரிமையுடையவள் தங்கள் காதலியல்லவா ? 


85 


தாயினும் உரியவள் தலைவி ! 


தோழி இவ்வாறு சொல்லிச் சிறிது நிறுத்தினாள் . தன் 
மொழிகளை ஏற்றுக்கொள்ளும் குறிப்புடன் தலைவன் காணப் 
பட்டமையால் மேலும் பேசலானாள் : 

தலைவியின் வாழ்வு தங்களுடனல்லவா பிணைக்கப் 
பட்டிருக்கிறது ! தங்களுக்கு ஏற்படும் இன்ப துன்பங் 
களும் , புகழ்ச்சி இகழ்ச்சிகளும் அவளையும் சாருமல்லவா ? 
புயற்காற்றில் மரம் அசைந்து அல்லற்படும் பொழுது , 
அதிற் படர்ந்துள்ள கொடியும் கூடவே துன்புறும் என் 
பதைச் சொல்லவும் வேண்டுமா ? ஆகையால் வழி தவறிய 
தங்கள் செயலைக் கண்டித்துப் பேசுவதில் தங்கள் தாயினும் 
உரியவள் தலைவி என்பதில் தடையில்லை . அவள் மீது 
வருத்தப்படுவது சரியாகுமா 

? 
தண்புனல் ஆடும் தடங்கோட்டு எருமை 
திண்பிணி அம்பியில் தோன்றும் ஊர ! 
ஒண்டொடி மடமகள் இவளினும் 

நுந்தையும் யாயும் கடியரோ நின்னே ? 
( தண்புனல் - குளிர்ந்த நீரில் : ஆடும் - முழுகி விளையாடுகின்ற : 
தடங்கோடு 

வளைந்த கொம்புகளை யுடைய எருமை : 
திண்பிணி - இறுக்கிக் கட்டிய : அம்பியில் தோன்றும் - படகைப் 
போல் காணப்படுகின்ற: மருத நிலத்தலைவனே !; வயலும் 
வயல் சேர்ந்த இடமும் மருதம் எனப்படும் : ஒள் தொடி மடமகள் 
ஒளியுடைய வளையலையணிந்த அழகுடையவளாகிய ; இவளினும் - 
இவளைக்காட்டிலும் ; இங்கு , தலைவியைக் குறிக்கிறது : நுந்தையும் 
யாயும் 

உனது தந்தையும் தாயும் ; நின்னே உன்னை : கடியரோ - 
உம்மிடத்துக் குற்றம் ஏற்பட்டபொழுது கண்டித்துக் கூறுங்கால் 
கடுமையாய்க் கூற உரியவரோ ?; தாய் தந்தையரைக் காட்டிலும் 
தலைவியே உரியவள் என்பதாம் . ) 

தோழியின் நுட்ப அறிவில் மெருகிடப்பட்டுத் திட்ப 
மாய் எழுந்த அரிய மொழிகள் , தலைவனின் உள்ளத்தில் 
- ஆழப்பதிந்து சிந்தனையைக் கிளறின : 


எருமை 


ஊவா ம 


காதற் கனி 


86 


! என்ன அறிவுத் தெளிவுடன் , எவவளவு 
உயர்ந்த கருத்தைக் காட்டிவிட்டாள் ! நம்மை மகனாய்ப் 
பெற்றவள் தாய் ; கணவனாய் உற்றவள் காதலி : இருவரும் 
பெண்கள் ! இவர்கள் நம்மிடம் நெருங்கிய தொடர்புடையவர் 
களே . ஆனால் , யார் மிகத் தொடர்புடையவர் ? தாயா ? 
காதலியா ? ” 

“ நமது வாழ்க்கைப் பயணத்தைத் தொடங்கி வைத்த 
வள் தாய் ; கூடவேவந்து எல்லாவற்றிலும் பங்கு பெறு 
பவள் காதலி . ஆதலால் நம்மிடம் அதிக உரிமையுடைய 
வள் காதலி தான் . இது எவ்வளவு உண்மை ! நமது நன்மை 
தீமைகளைத் தன்னுடையனவாகக் கொள்ளும் காதலி நமது 
செயலில் வெறுப்புக்கொண்டு கடிந்து பேசியதில் தவறில்லை 


தான் ! 


உண்மையை 


ஒப்புக்கொள்பவன் போல் தலைகவிழ்க் 
திருந்தான் தலைவன் . 


" நெல் பொலிக ! பொன் சிறக்க ! " 

* 
" நாம் செய்தது பெருந்தவறு ; நம் காதலியின் 
மனத்தைப் புண் படுத்தக் கூடியது . அப்படியிருந்தும் 
அதை மறந்து நம்மிடம் அன்பு காட்டுகிறாளே ! பழமை 
போல் - இடையில் நிகழ்த்த நிகழ்ச்சியின் அறிகுறியே இல் 
லாமல் - சிரித்துப் பேசுகிறாளே ! என்ன பெருந்தன்மை ! ” 
என்று வியந்து எண்ணுகிறான் தலைவன் , தலைவியின் நறுங் 
குணம் அவன் உள்ளத்தைக் கொள்ளை கொண்டு விட்டது . 
மகிழ்ச்சி சுரக்கும் மனத்துடன் தலைவியை ஆர்வத்துடன் 
பார்க்கிறான் . 

தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து ஒப்புக் 
கொண்டு விட்டரே ! எவ்வளவு உயர்ந்தவர் இவர் ! இதுவே 
போதும் எனக்கு ! ” என்று , தன்னைப் பார்க்கும் தலைவனைக் 
கடைக்கண்ணால் நோக்கிக் களிக்கிறாள் தலைவி . 

தலைவனிடம் தலைவிக்குள்ள காதல் தான் எவ்வளவு ! 
தலைவன் தன் நிலையைப் புலப்படுத்தியதும் கோபமெல்லாம் 
எங்கேயோ பறந்து விட்டதே ! எல்லாவற்றையும் மறந்து 
விட்டாளே ! என்று வியப்புடன் இருவரையும் மாறி 
மாறிப் பார்த்து மனம் பூரிக்கிறாள் தோழி . 

கூடத்திலுள்ள ஓர் மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறான் 
தலைவன் . 

காதல் பொங்கும் களி முகத்துடன் அருகில் 
இருக்கிறாள் தலைவி . புன்முறுவல் பூத்த முகத்துடன் சிறிது 
எட்டவிருக்கிறாள் தோழி . ஒருவரும் வாய் திறந்து பேச 

கண்களாலும் முகத்தினாலும் தங்கள் தங்கள் 
எண்ணங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் . இந்த 
நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பவன் போல் தலைவன் பேசத் 
தொடங்கினான் : 


வில்லை ; 


காதற் கனி 


88 


தலைவன் : ---என்னைப்பற்றி 

என்னனென்னவோ 
நினைத்திருப்பீர்கள் ! இல்லையா ? 

இருவரையும் பொதுவாக நோக்கியே இக்கேள்வியைக் 
கேட்டான் . ஆனால் , தலைவியைக் குறிப்பாகப் பார்த்தான் . 
அவள் முகத்தில் புன்முறுவல் தவழ்ந்தது . மறு மொழி 
பேசவில்லை . தோழி குறும்புச் சிரிப்புடன் கூறுகிறாள் . 

தோழி : - ஆமாம் ! எவ்வளவோ நினைத்தோம் ! 
தலைவன் : -- என்னென்ன நினைத்தீர்கள் ? 
தோழி : - நம் தலைவர் வீரர் ! 

அரசருடைய 
அலுவலாக வெளியூர் சென்றிருக்கிறார் ! வேறு காரியம் 
அவருக் 
க்கில்லை ! பொய் புகல மாட்டார் ! 

புகல மாட்டார் ! ... இப்படியெல்லாம் 
எண்ணினோம் . 

தலைவன் :-( தலைவியைப் பார்த்து ) பார்த்தாயா ! 
உன் தோழி என் செயலைக் குத்திக் காட்டுகிறாள் ! நான் தான் 
உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டேனே ! 

தலைவி : - உண்மைதான் ! 

தோழி : - தங்கள் காதலி தங்களைத்தான் ஆதரிக்கிறாள் ! 
என்னவிருந்தாலும் நீங்கள் 

ருவரும் ஒன்றல்லவா ! 
(சிரிக்கிறாள் .) 

தலைவன் : - ஒன்றாவதற்கு நீதானே காரணம் ! ( தலைவி 
யைப் பார்த்து ) என்ன நான் சொல்வது ! 

தலைவி : - சந்தேகமென்ன ! 

தலைவன் : - உன்னை ஆதரிக்கிறாள் இவள் ! இப்பொழுது 
நீங்கள் இருவரும் ஒன்று ! 

தோழி : - அப்படியே இருக்கட்டும் ! அதனால் ? 
தலைவன் : - எனக்கு ஒரு காரியம் எளிதாகி விட்டது ! 
தோழி : - என்ன ? 


89 


“ நெல் பொலிக ! பொன் சிறக்க ! " 


தலைவன் : - உங்களில் யாரைப் பாராட்டுவது என்று 
தெரியாமல் திகைத்துக்கொண்டிருந்தேன் ! இப்பொழுது 
யாரைப் பாராட்டினால் என்ன ! 

தோழி : -- பாராட்டுவதா ? எதற்கு ? 

தலைவன் : - என்னைத் தூய்மைப் படுத்திவிட்டீர்களே , 
அதற்குத்தான் ! 

தோழி : - எம்பெருமான் ! தங்களைத்தான் நாங்கள் 
பாராட்ட வேண்டும் ; பாராட்டுகிறோம் ! 

தலைவன் : - என்ன ! 

தோழி : - மக்கள் அறியாது தவறு செய்யலாம் ; அது 
இயற்கை . ‘ யானைக்கும் அடி சறுக்கும் . ஆனால் , தவறு 
என்று கண்டதும் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் . 
தான் பெருந்தன்மை . ஆண்மை என்று கூட அதைச் 
சொல்லலாம் . ஆண்மையும் , பெருந்தகைமையும் உடைய 
தங்களைப் பாராட்டுவதில் வியப்பில்லையல்லவா ? 

தோழியின் மொழிகள் தலைவனுக்கு மிக்க இன்பத்தை 
யளித்தன . எவ்வளவு உயர்வாகப் பேசுகிறாள் இவள் ! 
என்று எண்ணினான் . களிப்புடன் தலைவியைப் பார்த்தான் . 
தோழியின் மொழிகளை ஆமோதிக்கும் பான்மையில் அவள் 
சிரித்த முகத்துடன் தலை நிமிர்ந்து தலைவனை நோக்கினாள் . 

தலைவன் : - என்றுமில்லாத எக்களிப்பில் இறுமாந்து 
இருக்கிறது என் உள்ளம் . இதே இன்பத்தில் என்றும் 
திளைத்திருப்பேன் . தடையில்லை . தூய பாலின் சுவையை 
அறிந்த பின்பும் புளித்த கள்ளை நாடுவரோ ? 

தோழி : - எம்பெருமானின் மொழிகள் மகிழ்ச்சியைத் 
தருகின்றன ! 

தலைவன் : - அஃதிருக்கட்டும் . என் கேள்விக்கு விடை 
சொல்லவில்லையே ! ( தலைவியைப் பார்த்து ) நீயாவது சொல் ! 


. 


90 


காதற் கனி 


ஒழுகி 


தலைவி : -- தோழியே தெரிவிப்பாள் ! 
தோழி : 

: - நாங்கள் என்ன எண்ணிக் கொண்டிருந்தோம் 
என்பது தானே தங்கள் கேள்வி ? 

தலைவன் : - ஆமாம் ! 

தோழி : - தலைவியைப் பற்றித் தெரிவிக்கிறேன் . அவள் 
அருங்குணம் தங்களுக்குத் தெரியும் . தங்கள் செயலால் 
தங்கள் மீது வெறுப்புக் கொள்ளலாம் . ஆனால் , தனது 
இயற்கைப் பெருந்தன்மையால் அங்ஙனம் செய்யவில்லை .. 
தாய் என்று சொல்லத்தகும் தன்மையில் உயர்ந்து விளங் 
கினாள் . உள்ளத்தின் அடியில் தங்களைப் பற்றிய துயரம் 
உறுத்திக் கொண்டிருந்தாலும் அதைப் பாராட்டாமல் 
இல்லறத்திற்கு வேண்டியவற்றையே 

எண்ணி 
வந்தாள் ! 

தலைவன் : - அப்படியென்றால் ? 

தோழி : - நாட்டைக் காக்கும் பொருட்டு அரசன் 
வாழ்க ! விருந்தினரை உபசரிக்கும் பொருட்டு நெல் மிகுதி 
யாய் விளைக ! இரவலர்க்கு ஈதற் பொருட்டுச் செல்வம் 
செழிக்க ! என்று இவற்றையே விரும்பி ஒழுகினாள் ! 
வேறொன்றும் நினைக்கவில்லை . 

தலைவன் பெருமையுணர்ச்சியுடன் தலைவி பக்கம் திரும் 
பினான் . அவள் நகை முகத்துடன் கடைக்கண்ணால் 
பார்த்தாள் . 

தலைவன் : - அப்படியா ! நீ ? 

தோழி : - நானா?..... நான் ...! (சிரித்துக்கொண்டு தலை 
கவிழ்ந்தாள் ) 

தலைவன் : - தயங்காமல் சொல் ! உன் மொழிகளைக் 
கேட்பதில் எனக்கு என்றும் விருப்பந்தான் . ஆழமான 
கருத்தை வைத்துப் பேசும் உன் வல்லமை எனக்கு மிகவும் 


91 


" நெல் பொலிக ! பொன் சிறக்க ! 


தை 


பிடித்திருக்கிறது . இப்பொழுதும் அப்படித்தானே பேசப் 
போகிறாய் ! 

தோழி : - ( தலைவியைப் பார்த்து ) உன் காதலரின் 
திறமையைப் பார்த்தாயா ! 

பார்த்தாயா ! -நான் சொல்லப் போவன 
முன்னாலேயே அறிந்து சொல்லுகிறார் ! 

தலைவி : - (சிரித்துக்கொண்டு ) இத்திறமையினால் உன் 
வேலை எளிதாக முடிந்திருக்கிறதல்லவா ? 

தோழி : - தடையென்ன ! 

தலைவன் : - என்னைப்புகழ்வதில் நீ சொல்லப்போவதை 
மறந்து விடாதே ! சொல் ! 

தோழி : - தலைவர் வாழ்க ! பாணனும் வாழ்க ! 
என்று நானும் என்னைச் சேர்ந்தவர்களும் விரும்பினோம் . 
அவ்வளவுதான் ! - 

தலைவன் : -- பாணனும் ! ...இவன் ஏன் ? நீ முழுவதும் 
தெரிவிக்கவில்லை ! மறைக்காமற் சொல் ! 

தோழி :-( தலைவியைப் பார்த்து ) உன் காதலரிடம் 
ஒன்றையும் ஒளிக்க முடியாது ! ( தலைவனைப் பார்த்து ) இதோ 
தெரிவித்து விடுகிறேன் ! காஞ்சிப் பூக்களும் மீன்களும் 
மிகுதியாக உண்டாகும் ஊரராகிய தங்களுக்கும் , தங்கள் 
ஒழுக்கத்திற்குத் துணையாயிருக்கும் பாணனுக்கும் தீங்கு 
வரும் என்று அஞ்சி இவ்வாறு விரும்பினோம் ! 

வாழி ஆதன் வாழி அவினி ! 
நெற்பல பொலிக ! பொன்பெரிது சிறக்க ! 
எனவேட் டோளே யாயே ; யாமே 
‘ நனைய காஞ்சிச் சினைய சிறுமீன் 
யாணர் ஊரன் வாழ்க 
பாணனும் வாழ்க எனவேட் டோமே . 


காதற் கனி 


92 


( ஆதன் அவினி, புலவர்கள் புகழ்ந்து பாடிய பாடல்களை 
யுடைய சிறந்த சோ மன்னன் ; பொலிக - விளங்குக : சிறக்க - 
மிகுதியாகுக : வேட்டோள் - விரும்பினாள் : யாய் - தாய் : இங்குத் 
தலைவியைக் குறிக்கிறது ; தலைவனோடு பிணங்குவதற்குத் தகுந்த 
காரணங்கள் இருந்தும் அவற்றை மனங்கொள்ளாத சிறப்பினால் 
இவ்வாறு சொல்லப்பட்டாள் : யாம் - நாங்கள் : தோழி , மற்றத் 
தோழியரையும் உள்படுத்தி இங்கனம் சொன்னாள் : நனை - அரும்பு : 
காஞ்சி - ஒருவகை மரம் : சினை - முட்டை : யாணர் ஊரன் - புது 
வருவாயுள்ள ஊரையுடையோன் ; மருத நிலத்தலைவன் ; வயலும் 
வயல் சார்ந்த நிலமும் மருதம் எனப்படும் : வேட்டோம் - 
விரும்பினோம் .) 

தலைவன் :-(தலைவியைப் பார்த்து ) நான் நினைத்தபடியே 
உன் தோழி பேசி விட்டாள் பார் ! குல மகளிரைப் போல் 
பொது மகளிரையும் ஒரு தன்மையாகக் கொண்டு ஒழுகுபவன் 
நான் என்பதை , ‘ பூவும் மீனும் ஒக்க விளையும் ஊரன் 
என்பதில் மறைத்து வைத்திருக்கிறாள் ! 

தோழி : - என்னை மன்னிக்க வேண்டும் . கேட்டதால் 
இதைச் சொன்னேன் ! தாங்கள் இப்பொழுது அப்படியில்லை ! 
தலைவியின் கற்புச் சுடரில் தங்கள் மனம் புடம் போடப்பட்டு 
மாசு நீங்கி ஒளிர்கிறது ! 

தலைவன் தோழியின் மொழிகளை முழு மனத்துடன் 
ஏற்றுக்கொண்டு காதல் ஒளி வீசும் கண்களால் தலைவியைப் 
பார்த்தான் . பொங்கிய உவகை கண்களில் பொழிய முறுவல் 
பூத்த முகத்துடன் தலைவி தலைவனை நோக்கினாள் . 
நொடி இருவர் கண்களும் ஒன்றையொன்று விழுங்கி இன்ப 
வுலகக் காட்சியைக் கண்டன . மறு நொடி இருவரும் 
நன்றியுணர்ச்சியுடன் தோழியை நோக்கினர் . அவள் முகம் 
மலர்ந்து விளங்கியது ! 


- ( முற்றும் ) -- 


சேர்க்கை 


ஐங்குறு நூறு 


* 


இலக்கிய வெள்ளம் பெருகுவதற்கு இனிய ஊற்று , காதலும் 
போரும் ஆகும் . இவற்றை ஆணி வேராகக்கொண்டே பழைய 
தமிழ் இலக்கியங்களெல்லாம் தோன்றியுள்ளன . காதலை அகமென் 
றும் , போரைப் புறமென்றும் தமிழ் நூல்கள் கூறும் . காதல் , உள் 
ளத்தில் நிகழ்வதால் அதனை அகமென்றும் , போர் வெளியில் நிகழ் 
வதால் அதனைப் புறமென்றும் கூறியுள்ளது எவ்வளவு பொருத்தமும் 
கருத்தும் உடையதாயிருக்கிறது ! 

பத்துப்பாட்டு , எட்டுத்தொகை , பதினெண்கீழ்க்கணக்கு 
என்பவை பழைய தமிழ் நூல்கள் ; கடைச்சங்கப் புலவர்களால் 
தொகுக்கப் பெற்றவை . எட்டுத் தொகையினுள் அகப்பொருளைப் 
பற்றிக் கூறும் நூல்கள் ஐந்து . அவ்வைந்தனுள் ஒன்று ஐங்குறு நூறு . 

மருதம் , நெய்தல் , குறிஞ்சி , பாலை , முல்லை ஆகிய ஐந்திணை 
ஒழுக்கங்களை விளக்கும் குறைந்த அடிகளை யுடைய நூறு நூறு 
பாக்களைக் கொண்டுள்ளதால் , இந்நூல் ஐங்குறு நூறு என்னும் 
பெயர் பெற்றது . இது சொற்சுவை பொருட்சுவைகளில் சிறந்தது ; 
பொருள்களின் இயற்கையழகையும் , தமிழ் மொழியின் இனிமையை 
யும் நன்கு தெரிவிப்பது என்று இந்நூலைப் பதிப்பித்துள்ள 
மகாமகோபாத்தியாய டாக்டர் உ . வே . சாமிநாத ஐயரவர்கள் தமது 
முன்னுரையில் தெரிவித்துள்ளார்கள் . 

மருதத் திணை ஓரம்போகியாராலும் , நெய்தல் , திணை அம் 
மூவனரானாலும் , குறிஞ்சித்திணை கபிலராலும் , பாலைத்திணை 
ஓதலாந்தையாராலும் , முல்லைத்திணை பேயனராலும் பாடப்பட் 
டுள்ளன . 

இந்நூலைத் தொகுத்த புலவர் , புலத்துறை முற்றிய 
கூடலூர்கிழார் ; தொகுப்பித்த மன்னர் , யானைக்கண்சேய் மாந்தரஞ் 
சேரல் இரும்பொறையார். 


திணை என்பது ஒழுக்கம் . அன்பால் ஒன்றுபட்ட தலைவன் 
தலைவியாது அகவொழுக்கமே அகத்திணை என்பது , தலைவன் 
தலைவியர் , ஊழ்கூட்டி வைக்கக் கூடுதல் குறிஞ்சி ; பிரிதல் பாலை ; 
பிரிந்தவழி ஆற்றியிருத்தல் முல்லை; ஆற்றாமல் இரங்குதல் நெய்தல் ; 
பிரிந்தது காரணமாக ஊடுதல் மருதம் . இத்திணைகள் ஒவ்வொன் 
றும் பல்வேறு துறைகளாகப் பிரிக்கப்பட்டு , காதலாது அன்பின் 
மாட்சி தோன்ற , பற்பல செய்திகள் புலவர்களால் புனைந்துரைக்கப் 
படும் . அவை ஆழமும் நுட்பமும் கொண்ட அரிய கருத்துக் 
களுடன் மிளிரும் ; சொல்லோவியங்களாய்க் காட்சி தரும் . 

இத்தகைய செய்யுட்களில் உககூ , ககங , உகூச , ஙஉ உ , கஅ ங , 
சசங , ச எசு , ச அக , சகஉ , உங , 

சகஉ , உங , கூஅ , க . எண்ணுள்ளவை 
இந்நூலில் இடம் பெற்றுள்ளன . 


Printed at the City Press , & Published by N. M. Mani 

at Mani Mandram , Madura Road , Trichinopoly .. 


பிரகாசத்திலும் , உறுதியிலும் , காந்தியிலும் , மற்ற 

வைரங்களுக்கு முன் நிற்கிறது . 


செமந்தகா 


வைரங்கள் 


ரிஜிஸ்டர் பெயர் நெ . 11770 


ரிஜிஸ்டர் குறி நெ . 11768 


Com 


அ 


1 


தந்தி விலாசம் : 


செமந்தகா , திருச்சி . 


உற்பத்தியாளர் : 


மோதி ரங்கய்ய செட்டியார் சன் 


நகை வியாபாரம் 
திருச்சினாப்பள்ளி. 


GA 


